MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES 


PUBLISHED UNDER 
THE AUTHORITY OF 
THE GOVERNMENT OF MADRAS 


General Editor ! 


T. CHANDRASEKHARAN, M:As: LT. 
Curator, Govt. Oriental Manuscripts Library, Madras. 


11௦. CLVII 


தென்னிந்திய 
கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பாகம்‌ 8-பகுதி 2 


90014 INDIAN TEMPLE INSCRIPTIONS 


VOLUME I 
PART II 


Critically edited with Introduction and Notes 


BY 


T. N. SUBRAMANIAM 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, 
MADRAS, 


1957 


Price Rs. 25 


பொருளடக்கம்‌. 


_—:௦0:— 


பக்கம்‌ * 
தொகுதியின்‌ பதிப்பாசிரியர்‌ முகவுரை தன i 
முன்‌ னுரை (ஆங்லெம்‌) னஸ்‌ xi 
» (தமிழ்‌) “Xv 


ஆராய்ச்சிக்‌ குறிப்புகள்‌ (ஆங்லெம்‌ 1-146) 

இராமாநுஜர்‌ காலத்தைப்பற்றிய குறிப்பு (ஷை. 147-160) 
தென்னிந்திய சாசன இயல்‌ (ஒடி 161-252) 

ஆராய்ச்சிக்‌ கு றிப்பு (தமிழ்‌) (௧-௨௨0) 


முதலாம்‌ இராஜராஜன்‌ க (1) 
முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ உட (9) 
இராஜேக்திரனை யடுத்துப்‌ பட்டம்‌ 

பெற்றவர்கள்‌ ட (89) 
அதிராஜேந்திரனும்‌ முதற்‌ குலோத்துங்க 

னுடைய முடி சூட்டும்‌ நீர] 
முதற்‌ குலோத்துங்க சோழன்‌ ஷூ (105) 
இலங்கை விவகாரம்‌ உ. (118) 
மூன்றாம்‌ பராந்தகனும்‌ விக்ரெமசோழனும்‌ (128) 
இரண்டாம்‌ குலோத்துங்கனும்‌ இரண்டாம்‌ g 

- இராஜராஜனும்‌ ஷை (187) 

இரண்டாம்‌ இராஜாதிராஜனும்‌, மூன்றாம்‌ 

குலோத்துங்கனும்‌ + (146) 
பாண்டியர்‌ தாயாதிச்‌ சண்டை - (151) 
தாயாதிச்‌ சண்டையின்‌ விளைவு உ (168) 
குலோத்துங்கன்‌ வாரங்கல்மீது படையெடுத்துச்‌ 

சென்றது உ (009) 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனும்‌ இரண்டாம்‌ 

.பல்லாள தேவனும்‌ உ (176) 
பொருட்குறிப்பகராதி (193) 


ஸ்ரீ இராமாநுஜர்‌ காலத்தைப்பற்றிய ஒரு குறிப்பு ... (221) 
பிற்குறிப்பு. ட (942) 


பக்கம்‌ 
தமிழ்காட்டுச்‌ சாசனங்கள்‌ (பக்கங்கள்‌ ௨௪௩-௩௮௪) 
1, சாசனங்கள்‌ உ (288) 
2. பழைய சரித்திர ரால்கள்‌ (249) 
8. சரித்திர ஆதாரங்களும்‌ சாசனங்களும்‌ ட (9) 
4, இலக்கிய சாசனங்களும்‌ சரித்திரக்‌ 

பி கல்வெட்டுகளும்‌ (274) 
இலக்யெ சாசனங்கள்‌ உட (ரேக்‌) 
சரித்திரக்‌ கல்வெட்டுகள்‌ (282) 
6. சாசன வகைகள்‌ (994) 
6. மத சம்பந்தமான சாசனங்கள்‌ உ (295) 
7. உலகவாழ்க்கை பற்றிய சாசனங்கள்‌ (807) 
8. போலிச்‌ சாசனங்கள்‌ (817) 
9. சாசனங்களைப்‌ பொறித்திருக்கும்‌ பொருள்கள்‌ (324) 
உலோகம்‌ - (324) 
தங்கம்‌ க (324) 
வெள்ளி உ (325) 
பித்தளை (326) 
வெண்கலம்‌ வ. (327) 
செம்பு (827) 
இரும்பு ட (088) 
உலோகம்‌ அல்லாதவை (334) 
பளிங்கு (994) 
செங்கல்‌ (985) 
களிமண்ணும்‌ சுட்ட மண்ணும்‌ ~~ (986) 
மண்பாண்டம்‌ ௦ (997) 
மரம்‌ ட (388) 
கருங்கல்‌ பாறை ஒட (840) 
சங்கு; தந்தம்‌, முதலியன லை (345) 

எழுதுவதற்கு உபயோகிக்கும்‌ வேறு 
பொருள்களைப்‌ பற்றிய குறிப்பு .... (345) 
பனை ஓலை வட (845) 
பூர்ஜ பத்திரம்‌ we (848) 
காகிதம்‌ ௨ (849) 
பருத்தி நூல்‌ அணி ட (850) 
தோல்‌ (851) 


மசி | ஷ (851) 


xxvii 


10. சாசனங்களின்‌ அமைப்பு 


11. கல்வெட்டுகளில்‌ காலம்‌ ன ரிக்கும்‌ முறை 


12, சில சாசன வழக்காறுகள்‌ 


மங்கல வாசகம்‌ 
தானம்‌ வழங்கியவர்‌ 
தானம்‌ பெற்றவர்‌ 
தான விவரம்‌ 

| 

எழுதுவோர்‌ 
பிரசஸ்தி புனேந்தவர்‌ 
கையெழுத்து 
முத்திரை 


அப்‌ தங்கள்‌ 


எழுத்துக்களுக்கு எண்‌ மதிப்பிடும்முை ல 


பூதசங்கியை 


பக்கம்‌ 
(௦59) 
(984) 
(955) 
(884) 
௨. (857) 
(857), 
- (359) 
௨. (361) 
(862): 
(904) 
- (867) 
- (370) 

. (374) 

- (377) 
- (379) 


சாசனங்களின்‌ பதிப்பைப்பற்றிய குறிப்பு (ஆங்லெம்‌) (387) 
(தமிழ்‌) (389) 


33 


சாசனங்கள்‌ 

(தஞ்சாவூர்‌ ஜில்லா) , 
கண்டியூர்‌ 

(திருச்சிராப்பள்ளி ஜில்லா) 
ஸ்ரீரங்கம்‌ 

(தென்‌ ஆர்க்காடு ஜில்லா) 
சிதம்பரம்‌ 

(செங்கற்பட்டு ஜில்லா) 
செங்கற்பட்டு 
காஞ்சீபுரம்‌ 
ஸ்ரீபெரும்பூதூர்‌ 

(மதுரை ஜில்லா) 


கதிரி 


பிற்சேர்க்கை 1 
பின்னால்‌ இடைத்த மூன்று 
சாசனங்களின்‌ மூலபாடங்கள்‌ 1256—58 


1265-66 
1267-69 
1270-73 
1274-79 


1280-97 
1298 


1299 


1295—96 
1296—1301 
1801-24 


1825-45 
1545-18 
1575-75 


1875—176 


1211-04 


பிற்சேர்க்கை 11 
... குறிப்பும்‌ திருத்தமும்‌ 
பிற்சேர்க்கை 111 
.... சாசனச்சொல்‌ அகராதி 
பிற்சேர்க்கை IV 
தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வரிவடிவ வளர்ச்சி 
(ஆங்கிலம்‌) 

[படங்கள்‌ 
தமிழ்காட்டுப்‌ பிராமி எழுத்துக்கள்‌ 
பிராமியும்‌ பழைய. இரந்தமும்‌ 
இரந்த எழுத்துக்கள்‌ 
தமிழ்‌ எழுத்துக்கள்‌ 
வட்டெழுத்துக்கள்‌ 
கலப்பு எழுத்து 
எண்கள்‌ 

பிற்சோக்கை V 
சாசனச்‌ சொல்‌ அகராதி (ஆங்கிலம்‌) 
பொருட்குறிப்பக ராதி (ஆங்கிலம்‌) 
97 (தமிழ்‌) 


பக்கம்‌ 


1385 


1387 


1499—1510 


1512 
1518 
1532-53 
1540-41 
1548-49 
1560 
1565] 


i-xcvi 
xCVii-Civ 
CV-CXii 


.. [ஆராய்ச்சிக்‌ குறிப்பு? பகுதியில்‌ உ௱௯ முதல்‌ ௨௧௬ வரை 
யில்‌ பக்க எண்‌ தொடர்பு விட்டுப்‌ போயுள்ள அ. ஆனால்‌ 


விஷயத்‌ தொடர்பு விட்டுப்‌ போகவில்லை]. 


பொருட்குறிப்பகராதி 


-(0)-- 


அ 


அகஸ்தியர்‌ 128 

அக்ரிகுண்டம்‌ 94 

அக்ரதனுஜன்‌ 114 

அங்க தேசம்‌ 385, 87, 122 

அசுவபதி (விருத) 20, 21, 22, 
107 

அசுவமேத யாகம்‌ 15 

. அணஹிலபாடக ஈகம்‌ 85, 57, 60, 
111, 112 

அணை 140 

அதிராஜேர்திரன்‌ 16, 17, 85, 86, 
87, 89, 90, 92, 99, 95, 101, 
119, 120 

அத்புத மண்டலம்‌ 118 

அரஈந்தவர்மன்‌ சோடகங்கன்‌ 90 

அந்தன்‌ 49 

அநபாயன்‌ 140 

- அது ராதபுரம்‌ 119, 121, 175 

அந்தர்வேதி (கங்கா யமுனாப்‌ பிர 
தேசம்‌) 94 

அபயன்‌ 101 

அபிமன்யு 83 

௮மரகோசம்‌ 10 

அமர புஜங்கப்‌ பல்லவரையன்‌ 168 

அம்மகாம 68 

அம்மங்க தேவி 79 

அம்மராயன்‌ 28 

அயோத்தி 59, 54, 55, 108 

அய்யாவழி (அய்யபொழில்‌) 96 

அரபுக்‌ கடல்‌ 21 

அராஜகம்‌ 17, 85, 101, 102 


Y 


அரிர்தமச்‌ சக்கரவர்த்தி 94 

அருளப்பாடு 181 

அரையன்‌ இராஜராஜன்‌ விக்ரம 
சோழச்‌ சோழிய வரையன்‌ 179 

அமையன்‌ சிறியனான வேந்த சூளா 
மணிப்‌ பல்லவரையன்‌ 163 

அர்ணோராஜன்‌ 112, 118 

அர்ஜுனவர்மன்‌ 46 

அர்ஜுனன்‌ 83 

24 

அல்லஹாபாத்‌ 4 


அலெக்சாண்டர்‌ 


அல்ஹணதேவி 71 

அவர்‌, (உஜ்ஜயினி) 35 

அழகர்கோயில்‌ 10% 

அழயெ சோழச்‌ தெரிந்த வலங்கை 
வேளைக்காரப்‌ படைகள்‌ 94 

அறச்சாலை (போஜன சாலை) 8 

அனந்தபாலன்‌ 32 

அனந்தபுரம்‌ ( திருவனந்தபுரம்‌) 13 

அனர்தபுரவர்ணனம்‌ (கூல்‌) 18 

அனந்தபூர்‌ ஜில்லா 67, 79 

அனர்தவர்மன்‌ (கலிங்க மன்னன்‌) 3 

அஜ்மீர்‌ 

அஹத்அஹம்‌ 41 

அஹ்மத்‌ நியால்திகன்‌ 97 


92 


அம்‌ 


ஆக்ரா 108 
ஆதி சுல்தான்‌ முல்க்‌ 
ஆதி£கர்‌ 29 
அர்திர மஹாபாரதம்‌ 
ஆர்திமம்‌ 128, 179 


115 


82 


ரர௯௮ 


ஆப்கானிஸ்தான்‌ 85 

ஆயிரத்‌ தெழுநூற்றுவன்‌ திருமண்‌ 
டபம்‌ 155 

ஆய்குலம்‌ 17, 18 

ஆர்யதேசம்‌ 125 

ஆலவட்டச்‌ குடை 165 

ஆழ்வார்‌ 164 

ஆளுப நாடு 166 

ஆனைமலை 132 

ஆஹவமல்ல சோமேச்வான்‌ 57, 61, 
67, 74, 81 

ஆஹவமல்லன்‌ 173, 84 


இ. 


இடக்கை 88, 94, 95, 96, 99, 
100, 101 

இர்தியா 20, 125 

இர்திரப்பிரஸ்தம்‌ 108 

இர்திரரதன்‌ 29, 91, 86 

இந்திரன்‌ 55, 59 

இர்‌திரஸ்தானம்‌ 107, 108 

இப்ரஹீம்‌ 108 

இப்‌ரஹீம்‌, சுல்தான்‌ 109 

இரட்டபாடி ஏழரையிலச்சம்‌ 91, 
141 

இரட்டன்‌ 141 

இராமராதபுமம்‌ ஜில்லா 
155 

இராமன்‌ 52, 54 

இராமாயணம்‌ 88, 129 

இராமேச்வமம்‌ 198, 159 

இராவணன்‌ 128 

இராஜ கம்பீர 
காடா ழ்வான்‌ 160 

இராஜகேசரிவர்மன்‌ 14 

இ.ராஜகேசரிவர்மன்‌ 
சாஜன்‌ 11) 1389 


98, 184, 


அஞ்சுகோட்டை 


இராஜகேசரிவர்மன்‌  இசாஜேர்‌ இர இராஜாதிராஜன்‌ ம 


சோழன்‌ 89 


(இராஜா தி இராஜாதிராஜன்‌ (1) 


இராஜசேசரிவர்மன்‌, காமச்‌ தளூர்ச்‌ 
சாலைச்‌ கலமறுத்தருளிய 1 

இராஜகேசரிவர்மன்‌, சக்கரவர்த்தி 
குலோத்துங்க சோழன்‌ (1) 87 

இராஜசேசரிவர்மன்‌ திரிபுவன சக்கர 
வர்த்திசள்‌ 139 

இராஜசுந்தரி 90 

இராஜசேகமர்‌ 55 

இராஜதரம்ணி 49 

இராஜமய்யன்‌ 66 

இசாஜமஹேச்‌ திர சதுர்வேதி மங்கலத்‌ 
துச்சபை 87 

இராஜமலஹேர்‌ திர சதுர்வேதி மங்கலம்‌ 
98 

இராஜராஜக்‌ கற்குடிய ராயன்‌ 160 

இராஜராஜ சோழன்‌ 15, 16,17, 19, 
21, 22, 67, 88, 90, 109 

இராஜராஜன்‌ (கலிங்க மன்னன்‌) 91 


' இராஜராஜ சோழன்‌ (1) 1,2, 20, 


78, 95, 119, 125 


இராஜராஜன்‌ (11) 187, 188, 199) 


141, 142, 144, 176 
இராஜராஜச்‌ சதுர்வேதி மங்சலத்துச்‌ 
சபை 8 
இராஜராஜ சோடகங்கன்‌ 108 
இராஜராஜ சோழன்‌ உலா 140 
இராஜராஜத்‌ தெரிர்த வலங்கை 
வேளைச்காமர்‌ 95 
இராஜராஜ தேவேர்திரவர்மன்‌ 
(கலிங்க மன்னன்‌) 90, 108, 104 
இராஜராஜ ஈமேர்திரன்‌ 77, 78, 19, 
80, 81, 82, 65,.108 
இராஜஸிம்ஹன்‌ 16 
இ. சாஜஸிம்ஹன்‌ (பாண்டியன்‌) 98,187 
இராஜாதிராஜன்‌ 49, 50, 58, 56, 
57, 81, 198, 156, 157, 160, 168 
2, 9, 15,18 : 
89, கக்‌, 166 
104, 199, 
165, 167, 169, 176 : 


௯௫ 


இராஜேர்திரசோழப்‌ பதிணெண்‌ பூமி 
100 
இசாஜேர்‌ தரசோழன்‌ 24, 25, 28, 
29, 91, 32, 99, 35, 37, 38, 39, 
68, 75, 80, 81, 105 
இராqஜேர்திரன்‌ (குலோத்துங்க சோ 
ழன்‌ 1) 88, 84, 86, 102 
இராஜேர்திரன்‌, சக்கரவர்த்தி 89 
இராஜேர்‌திர சோழன்‌ (1) 2,3, 8, 
19, 23,30, 40, 51, 74, 79, 107 
்‌ இராஜேக்‌திர சோழன்‌ (11) 
50, 57, 81, 129 
இராஜேர்‌ திர சோழன்‌ மாடை 88 
இராஜ்யபாலன்‌ 33, 55 
இலங்காபுர தண்டராயகன்‌ 153, 
155, 156 
இலங்கை 51, 52, 59, 54, 56, 57, 
95, 99, 11௦, 120, 192, 124, 
125, 126, 127, 128, 142, 158, 
155, 159, 166, 175 
இலக்்மி 103 
இளங்கோப்‌ பருவம்‌ 
இறையிலி 87, 88 
இக்ஷஃப்பள்ளி 185 


69, 73 


EE 


ஈழமண்டலம்‌ 51, 175 
ஈழம்‌ 157, 159, 160 


உ, 


உடுப்பி தாலூகா 166 

உடுமலைப்பேட்டை தாலூகா 164 

உதயபூர்‌ 09, 65 

' உதயாதித்தியன்‌ 59, 02, 68, 64, 
65, 109, 110, 122 

.உத்கலம்‌ 106 

உத்தம சோழச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
(மணல்குடி) 139 


40, 42, 


உத்தர்‌ கோசலம்‌ 107, 108 
உத்தரப்‌ பிரதேசம்‌ 108 
உத்தராபதம்‌ 47 
உத்பலன்‌ 65 

உபராஜ வீரபாஹுு 121 
உஜ்ஜயினி 32, 109, 112 


ளெ 


ஊர்ச்‌ சபை 162 


எண்ணாயிரம்‌ 8 
எதிரிலிப்பெருமாள்‌ 138 
எர்ரசாட்‌ 68 


ஏ 


எடகம்‌ (திருவேடசம்‌) 16] 

ஏழகத்தார்‌ 160, 161, 162, 168, 
167, 168 

ஏழகத்தார்‌, பாண்டிசாட்டு 160, 101 


எழகப்படை 161 
ஏழகம்‌ 161, 168 
ஏழில்குன்றம்‌ 167 


ஐஹொளே 96 


ஓ 


ஒட்டக்கூத்தர்‌ 128, 188, 140, 141 
ஒட்டர்‌ 79 


௯ 


கங்கராஜன்‌ 132 
சங்கரா ஜில்லா 48 


சங்கரா பள்ளத்தாக்கு 45, 145 
கங்கவாடி தொண்ணூழற்றாராயிமம்‌ 
132, 150 
கங்சா குண்டம்‌ 


சோழபுமம்‌) 85 


(கங்கை கொண்ட 


கங்காதேவன்‌ 38 

கங்கா விஜயம்‌ 24, 28, 38, 68, 74 

கங்கை 26, 36, 44, 45, 48, 109 

கங்கைகொண்ட சோழபுரம்‌ 2&4, 105 

கங்கைகொண்ட சோழன்‌ (விருது) 
24, 38 

கங்கைப்‌ பிரதேசம்‌ 28, 89 

கங்கை யமுனைப்‌ பிரதேசம்‌ 77, 109 

கச்யப முனிவர்‌ 94 

கடாரம்‌ (ஸ்ரீவிஜய சாடு) 118 

கடிகை 12, 18, 16 

கட்மண்டு 107 

கண்ணாடர்‌ 122 

சண்ணாட தேசம்‌ (கர்சாடசம்‌) 120 

சண்டிகை 72 

10, 11 

12. 


கண்வர்‌ 

கதம்ப வயிசம்‌ 

கந்தளாய்‌ 124 

கபோடேச்வரம்‌ 49 

128 

கயாகர்ணன்‌ 71. 

காவர்தபுமம்‌ 98 

கரிவமதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
164 > 

கருமந்தடக்கன்‌ (ஆய்குல மன்னன்‌) 
5,17, 18 

கருமான்‌ 95 

கருவூர்‌ 66 

கர்க்கல்‌ தாலூகா 165 

கர்க்கன்‌ 113, 114 

சர்ணமேரு 11 

கர்ணன்‌ 46,47, 57, 59, 60, 72 

கர்ணன்‌ (கலசூரி வமிசம்‌) 70 

கர்ணன்‌ (டாஹல மன்னன்‌) 58 

கர்சாடர்‌ 31 


கம்பசாடர்‌ 


11௯௫ 


கர்நாட வமிசம்‌ 88 
கலசூரி சர்‌இரன்‌ 33 
கலசூரி வமிசம்‌ 81, 45, 60 
கலம்‌ 9 1 
கலிங்கத்துப்பரணி 3, 75, 101 
கலிங்கம்‌ 57, 81, 82, 84, 91 
கலிங்கர்‌ 79 
கவிங்கன்‌ 11 
கல்யாணபுரம்‌ 21, 74, 122, 184, 
141, 142 
கல்வெட்டுகள்‌ 
அம்மஞ்சி 166 
ஆடுதுறை 100, 151, 184 
ஆர்ப்பாக்கம்‌ 156 
ஆவணி 100 
இடையாத்தார்‌ 128 
உக்ரென்கோட்டை. 98 
உதய்பூர்‌ 29, 69 
உத்தனூர்‌ 100 
ஊற்றத்தார்‌ 84 
கண்டமங்கலம்‌ 89 
கருவூர்‌ 180 
கன்யாகுமரி 4, 81 
ிரனூர்‌ 164 
குமாலிங்கம்‌ 164- 
குருஸ்பால்‌ 70 
குனேனார்‌ .29, 88 
குவாலியர்‌ 55. 
கொத்தவேமம்‌ 79 
கோகேரிசாஜபுரம்‌ 181 
கோருமல்லி 78 . 
சங்கராமால்லூர்‌ 97 ந 
சதம்பமம்‌ 118, 158, 161 
சித்தமல்லி 76, 85, 87 
சீதபல்டி 111 
செந்தலை 4 
செம்பொனார்சோயில்‌ 158 
சேரன்மாதேவி 97 
-இிராக்ஷா.ராமம்‌ 62, 83, 98, 126, 
188 


* 


திரிபுவனம்‌ 175 

திருச்சேறை 181 

திருப்புத்தூர்‌ 154 
திருமயானம்‌ 139 
திருமுக்கூடல்‌ 84 

திருவல்லம்‌ 95 

திருவாலங்காடு 156 
இருவாலீச்வரம்‌ 97 
திருவீழிமிழலை 189 
திருவெண்காடு 95 

தேசேயூர்‌ 183 

தேவனகலா 127, 128 
மிடப்ரோலு 185 

ரெய்வாசல்‌ 162 

நெரூர்‌ 154 

செல்லித்தோப்பு 88 
பசுபதிச்வ.ரன்கோாயில்‌ 66 
பல்லவ.ராயன்பேட்டை 128, 156 
பன்ஹேரா 01 

பாலமோட்டை 124 

புஞ்சை 97 
புதமுத்தாவா 
பேராகட்‌ 11 
பொலந்சறுவை 95 
மங்களூர்‌ 166, 
மதகரா 19 
மருதாடு 101 
ரணஸ்திபூண்டி 78 


135 


வராங்கா 165 
வழுவூர்‌ 89 
விச்பொமங்கலம்‌ 99 
விஜயமங்கலம்‌ 156 
ஜைனத்‌ 110 
ஸேச்மாஹேத்‌ 115 
ஸ்ரீரங்கம்‌ 87, 93, 116, 166 
கல்ஹணர்‌ &9 
கற்பக விருக்ஷம்‌ 22 
- கழஞ்சு 9, 87, 88, 168 
கழனிவாசல்‌ 161, 162 
கன்யாதானம்‌ 63 


ரக 


கன்யா குப்ஜம்‌ 26, 99, 37, 40, 44- 
48, 49, 50, 5&, 55, 56, 57, 72, 
74, 107, 108, 109, 110, 115 

கன்யாகுமரி 18 

சன்னக்குச்சி 54, 72 

கன்னக்குச்யெர்‌ 56 

கன்னடம்‌ ஜில்லா 105 

கன்னட ஸர்இிவிச்சரச௪ 116 

கன்னான்‌ 56 

கன்னிப்போர்‌ & 

கன்னோ 26, 87, 32, 87, 46 

கன்ஹன்‌ 61 

கஜபதி (விருது) 20, 21, 107 

கஜானா 162 ்‌ 

கஜ்ணி 26, 108 

கஜ்ணி சுல்தான்‌: 87, 45 

கஸ்ஸபன்‌ 51, 52 


௧r 


காகன்‌ 118, 114 

காங்கேயதேவன்‌ 45 

கரங்கேய விக்‌ ெமாதித்தியன்‌ 81, 
82, 338 

காங்கேயன்‌ 21, 30, 91, 80, 87, 
88, 99, 45, 47, 57, 71 

காங்கேயன்‌ (விருது) 38 

காச 84, 71, 106, 107, 108 

காரசிதேசம்‌ 85 

காபென்‌ பாண்டிய தனஞ்சய சைவே 
ச்ரமுடையானான சைவ சக்கர 
வர்த்தி 163, 164 

காஞ்சிகொண்ட (விருது) 183 

காஞ்சீபுமம்‌ 12, 15, 16, 75, 98 

காணி 130 

காணிபுடைய இவெப்பிராம்மணன்‌ 163 

காதிபுராதிபர்‌ 115 

கார்தஞர்‌ 1, 2,4, 5, 6, 12, 18, 
14, 15, 202 

காந்தஞூர்ச்சாலை (நால்‌) 3 


காச்சளூர்ச்சாலை &, 8, 16, 19, 21 

. கார்தனார்‌ துறைமுகச்சாலை 2 

சார்தாரகாடு 88 

சாபா 110 

காபிரிகள்‌ 110 . 

சாமரூபம்‌ 78 

காமார்ணவராயன்‌ 23 

காரைக்குடி 162 

'காலஞ்சர ஈகமம்‌ 26, 27, 28, 82, 
35, 45 

காவிரி 189, 140 

காவேரிப்பாக்கம்‌ 10 

காளிதாசன்‌, மகாகவி 10 

காஷ்மீரம்‌ 49 

காஹடவாலர்‌ 


46, 105, 106, 107 


கி 


இத்தி 51, 52 

இத்தி (விஜயபாஹு*) 119 

இப்லா 110 

இருஷ்ணபசவான்‌ 85 
இருஷ்ணன்‌ (சாமர்தன்‌) 112,113 
இருஷ்ணா ஈதி 67, 74 

இரேச்சர்‌ 94 

இழக்டிர்தியச்‌ சம்பெனி 93, 100 


இன்லச்‌ போர்ப்ஸ்‌, ஸர்‌ 63 
கீ 


ரா 45, 71 

கீரா சாடு 49 

கீமூர்‌ 20 

கீழ்‌ இரணியமுட்ட நாடு 164 
£ழ்ச்குண்டாறு 162 | 


்‌ ௫ 
குங்கர்‌ 71. 
குசிகம்‌ 107, 108 


| 


குண்டூர்‌ ஜில்லா 191 

குர்தவை 78 

குர்திசன்‌ 80 

குமரிமுனை 20 

குமாரபாலன்‌ 119, 113, 114 

குமாரபாலன்‌ (செளலுச்கியன்‌) 111 

கும்பினிப்‌ படை 100 

குரு சேசம்‌ 85 

குருளன்‌ கூத்தனன உத்தமக்கோன்‌ 
164 

குலசேகர தப ஜடாவர்மன்‌ 
160 

குலசேகரன்‌ 158, 154, 155, 156, 
1517, 158 

ந (ஆளூப மன்னன்‌) 165 

குலிக்கர்‌ 79 

குலூத மன்னன்‌ 49 

குலோத்துங்க சோழ தேவன்‌, யு 
மாள்‌ 189 

குலோத்துங்க சோழ மார்த்தாண்டால 
யம்‌ 106 

குலோத்தங்கசோழன்‌ 69, 70, 85, 
91, 92, 98, 101, 103, 104, 
107, 117, 128, 124 126, 190, 
192, 135, 136, 137, 157, 158, 

159 

குலோத்துங்க சோழன்‌ (இராஜேர்‌ தி 
சன்‌) 90 

குலோத்துங்கசோழன்‌ - (1) 2, 8, 72, 
18,76, 77, 84, 89, 97, 99, 105, 
106, 116, 118, 119, 120, 127, 
. 129, 181, 169, 174 


குலோத்துங்கசோழன்‌ (IT) .128, 
197, 188, 189, 140, 141, 148 
குவடு ன்‌ (III) 94, 
104, 139, 161, 168, 172, 175 


குலோத்துங்கன்‌ (1) (கொக்கு நாடு) 
154 


குலோத்துங்க சோழன்‌ உலா 136 


01௯௯ 


குலோத்துங்கன்‌, கொமார 188, 139 
குலோத்துங்கன்‌ கோவை 176 
குலோத்துங்கன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 20, 
35, 128, 145 

குவலாலம்‌ (சோலார்‌) 182 
குவாலியர்‌ 92, 63 
குன்றக்குடி 155 
குஜராத்‌ 64 

கூ 
கூத்தர்‌ (ஈடராஜர்‌) 130 
கூபகர்‌ கோன்‌ 197 
கூர்ஜ்ஜர பிரம்ம சேரானி 113, 114 
கூர்ஜ்ஜாம்‌ 28, 60, 09, 111, 112, 
கூர்ஜ்ஜரர்‌ 11 ட 
கூல்பாக்‌ 04 


கே 
கேஸதாது 52 
கை 


சையாஸ்‌ உத்தின்‌ 170 
கைலாசம்‌ 38 


கொ 


கொங்கணம்‌ 81, 166, 167, 168 

கொங்கு தேச ராஜாக்கள்‌ சரித்திரம்‌ 
22, 99 

கொங்கு சாடு 130, 192, 168, 166, 
167 

கொங்கு நாட்டார்‌ 171 

கொச்சி 20 

கொமார குலோத்துங்க சோழக்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ 199 

கொல்லம்‌ 116,117, 197, 159 

கொல்லம்‌ அழிர்தது 116, 117, 118 

சொல்லேறு ஏரி 197 


கொழுமம்‌ கொண்ட்‌ சோழ ஈல்லூர்‌ 
(ேனூர்‌) 168 

கொள்ளிடம்‌ 89 

கொள்ளிப்பாக்கை (கூல்பாக்‌) 64 


Car 


கோங்கேச்வரர்‌ ஆலயம்‌ 185 

48 

கோட்டாறு கோட்டை 187 

கோதாவரி ஈதி 104 

கோந்தலன்‌ 05 

கோபகா (கோவா) 75 

கோபாலன்‌ (காதிபுராதிபர்‌) 115 

கோயத்தூர்‌ (லட்டிகம்‌) 198 

கோயம்புத்தூர்‌ ஜில்லா 97, 154, 
164 

கோயில்‌ தேவராயன்‌ பேட்டை 14 

கோயில்‌ பண்டாரம்‌ 88 

கோவிச்த சச்திரன்‌ 105, 106 

கோவிந்தசந்‌ திரன்‌ (காஹடவால அம. 
சன்‌) 172 


கொட்ஃகங்கரா 


கெள 
கெளட தேசம்‌ 96, 79, 122 
கெளடர்‌ 71 
க்‌ 
ச்யாதா 65 
௪ 
சகுந்தலை 10 


சக்கமச்‌ கோட்டம்‌ 88, 84, 96, 67, 
69, 70, 72, 78, 101, 175 

சக்திவர்மன்‌ 1] 83, 84 

சங்கம ராஜன்‌ 176 

சங்கபோ தி (விருத) 54 

சங்கு 107 


உ 


சட்டப்‌ பெருமக்கள்‌ (மடம்‌) 10 

சட்டர்‌ 6, 7, 8, 9, 10, 11, 18 

சண்டிதேவி 114 

சதுமங்கக்‌ சாய்‌ 81 

்‌ சத்திரபதி 107 

சர்திரகுலம்‌ 83 

சந்‌ திரதேவன்‌ (காஹடவாவன்‌) 46, 
105, 107, 108 

சந்திரன்‌ 50 

சர்திரா தித்திய மஹாராஜா, தெலுங்கு 
சோட, மஹாமண்டலேச்வான்‌ 68 

சர்திராத்ரேயர்‌ 87, 98 

சர்தி விளக்கு 168, 164 

சந்தெல்லர்‌ 26, 32, 33, 46 

சர்த்‌ ராய்‌ 108 

சப்த கொங்கணம்‌ 108 

சம்பா நாடு 48, 49 

சர்வஜ்ஞபூபன்‌ (விருது) 144 ' 

சலாதேவன்‌ 195 

சலாமேகன்‌ (விருத) 54 


௪ 
சாகாம்பரீ 112 
சாகுந்தலம்‌ 10 
சாக்கெ ரசுதிதர்‌ 106 
சாசனங்கள்‌ 


உப்பரப்‌ பள்ளி 174 
பாலம்பேட்டை 118 
பாஹல்‌ 178 
ஹனுமக்கொண்டா 175 
சாத்திக்களி 18 
சாத்திரர்‌ 9, 10 
சாமர்தர்‌ 92, 112, 123 
சாமர்தாபரணன்‌ (விருத) 79 
சாமுண்டராஜன்‌ 81 
சாலாபோகம்‌ 8, 11 
சாலிவாகன சகாப்தம்‌ 116 


சாலை 11, 17,18 


சி 
சிங்கணன்‌ 173 
சத்தராஜ ஜயசம்ஹன்‌ 112 
சத்தார்‌ ஜில்லா 133 
சத்ரகோட்‌ 33 
சிந்தக காச வமிசம்‌ 68 
சிந்தகர்‌ 94, 07 
சிர்து ஈதி 54 
சிலொாமேக வண்ணன்‌ (விருது) 54 
சிலோன்‌ (இலங்கை) 20 
சிவதர்மம்‌ 126 
சிவப்பிராமணர்‌ 130 
சிவபெருமான்‌ 63, 68 
சிவன்கோயில்‌ 125 


9 


சுக்லெபக்ம்‌ 76 

சுத்தமல்லியார்‌ 126 

சுக்தரபாண்டியன்‌, மாறவர்மன்‌ 162, 
164, 165 

சு்தரபாண்டியன்‌, ஜடாவர்மன்‌ 166 

சுராதித்தியன்‌ 48 

சுவரன்‌ மாறன்‌ (முத்தரைய மன்னன்‌) 


4 
சூ 
குரியபகணம்‌ 125 
சூரிய வமிசம்‌ 15 


குரியனார்‌ கோவில்‌ 106 
சூரியன்‌ 90, 106 


செ 


செங்கற்பட்டு ஜில்லா 156 
செட்டிராட்டுப்‌ பிரதேசம்‌162 
சேப்பேடூகள்‌ 

காச 47 

கைரா. 104 

சோர்ணீ 90 


உச்‌ 


கோஹர்வா 97, 45 : 
சாரால 81 
செல்லூர்‌ 102, 188 
டேக்‌ 102 
திருப்பரப்பு 18 
திருவாலங்காடு 24, 157, 160, 161 
திலக்வாடா 48 
திர்காஸி 91 
பன்ஸ்வரா 30 
பஸஹி 72 
பாமுலவாசம்‌ 80 
பிட்டாபுரம்‌ 103 
புதாவுன்‌ 115 
பேத்மா 31 
பைட்டான்‌ 178 
மாந்தாதா 61 
சஹன்‌ 106 
ராஜாபு.ரம்‌ 38, 34, 70 
நியால 88 
லீடன்‌ 143 
விசாகப்பட்டினம்‌ 00 
வேலூர்ப்பாளையம்‌ 6 
ஜுஹி 44 
ஸோடாஸா 62 
செவ்வாய்க்கிழமை 76 
சென்னை 99 
சே 
சேக்கிழார்‌ 140, 141 
சேதராயன்‌ மலைமண்டல நாயகன்‌ 129 
சேதிசாடு 31,32, 85, 38, 57 
சேதிமன்னன்‌ 87, 49 
சேதிச்வரன்‌ 91 
சேது 128 
சேம்‌ 182 
சேவுணர்‌ 21, 172, 174 


சை 


சைலேந்திரர்‌ 145 
a 


a 


வ்‌ 


Grr 


சோமராதபுமம்‌ 28 

சோமேச்வரன்‌ 60, 69, 70, 82, 91, 
93 

சோமேச்வரன்‌ (11) 72, 74, 75, 
76, 86, 92 

வலைக்குள்‌ (IIT) 144 

சோழகங்கை 24 

சோழ கோளன்‌ (விருத) 40 

சோழ பாண்டியன்‌ (விருத) 3, 40 

சோழ மூவேந்த வேளான்‌ 100 

சோழிய ஈற்பழங்காசு 155 

சோழேச்வா ஆலயம்‌ 135 


சென 
செளலுக்யெ நாடி 119 


௩ 


டயடோரஸ்‌ 34 


க 


தக்காணம்‌ 86 

தச்சயாக பரணி 

தச்சன்‌ 95 

தஞ்சாவூர்‌ 88, 89 

தஞ்சாவூர்‌ ஜில்லா 14, 19, 76, 89 
95, 97, 106, 131, 139 

தண்டராயகன்‌ 84, 113, 116, 121, 
134, 1538, 162 

தந்தாவாமம்‌ 169, 170 

தர்தேச்வரி 170 

தீர்தேச்வரி ஆலயம்‌ 169 

தீபகாக்ஈ-நாஷிரி 109 

தபஸ்வி 126 

தப்திஈதி £71 

தமிழ்‌ ஈாவலர்‌ சரிதை 188, 141 

தயித்‌ இரிய சரணத்தார்‌ 6 

தீலவகா.. சரணதக்தார்‌ 6 


140, 141 - 


9 


௨௨ 


தலைவரி 95 ... , 
தல்பத்ராம்‌, கவி 68 
தனைக்காடு 188 


தளைக்சாடு கொண்டவன்‌: (விஷ்ணு - 


வர்த்தனன்‌) 132 

தனஞ்சயன்‌ (விருத) 165 

தக்ஷிணம்‌ 07, 70 

தகதிணாபதம்‌ 96 .. 

தக்ஷிணாயனம்‌ 45 

தா 

தாமரை 90 

தாமிரவருணி ஈதி 128 ., 

தாரா சகரம்‌ 29, 97, 46, 57, 58, 
59, 114 

தாராவர்ஷன்‌, ஜகதேச பூஷணன்‌ 
(சிக்தக காச மகாராஜன்‌) 07, 
68, 69, 70 

தானம்‌ 99 

தானேசுவமம்‌ 48 


வி. 


திகத்தன்‌, தண்ட்சாயகன்‌ 143 
திக்கு விஜயம்‌ 101, 103 
இச்பாலதேவன்‌ 170, 171 
திமமிளர்‌ (தமிழர்‌) 90 
திராக்ஷாசாமம்‌ 104, 126, 138 
திரிகர்த்த சாடு 48, 49, 144 
இரிகர்த்தர்‌ 143 
திரிகலில்காதிபதி (விருது) 70 
திரிசங்கு 107 
திரிசங்குபதி (விருத) 107 
திரிபுரி (சேதி) காடு 122 
திரிபுர சகரம்‌ 83: 
இரிலோசனபாலன்‌ 27, கக * 
இரு 8. 
திருக்சடவூர்‌ 159 
திருக்கோணமலை ஜில்லா 124 
இருக்கோவலூர்‌ 20 


- அஷ்யர்தன்‌ 10 


இருச்சராப்பள்ளி ஜில்லா 94, .100, 
131, 154 
திருச்சூல வேளைக்காரர்‌ 98 
இருச்சேலூர்‌ மகாதேவர்‌. .14 
இிருத்தளி ஆண்ட மாயனார்‌ கோயில்‌ 
154 ர 
திருத்துறைப்பூண்டி தாலூகா 19 
இருரெல்வேலி ஜில்லா 97, 98 
இருப்பணி 153 
திருப்புத்தூர்‌ 155 
திருமயானம்‌ உடையார்‌ 139 
திருமாலிருஞ்சோலை 164 
இருமேனி (விக்கிரகம்‌) 180, 131 
திருவண்ணாமலை ஆதினம்‌ : 155 
திருவனர்தபுரமம்‌ 5 _- 
இருவாங்கூர்‌, தென்பகுதி 137 
இருவாசல்‌ 98 
திருவாண்டார்கோயில்‌. 2 
திருவாதிரை நாள்‌ 14 


. இருவாணிலை பத்து காயனார்‌ 


கோயில்‌ 180 : : 
திரை ராஜ்ய கடிக மத்தியஸ்தர்‌ 14 
திமைலோக்டிய மல்லன்‌ (விக்ரமா 
இத்தியன்‌) 76 
£ இலில்‌? படையெடுப்பு 170 
தில்லி 98, 46, 108, 116, 170 


திறை 128, 143 


லி 


அங்கபத்‌ திரை (62) 48, 16, 85 
தரு 14 
அருஷ்கர்‌ 81, 49, 109, 318... 


.அர்கா காடு 49 
.அர்லப தேவி 85 


அவயாமெயம்‌ 85, 59, 112, 114 
அளு நாடு 58, 54, 165, 161, 161 
ளு பாண்டியர்‌ 168 

அறைமுகப்‌ பெருவழி 5 


உரர௩ 


அமகேது 58 


தெலுங்கர்‌ 79 

தெலுங்க வீமன்‌ 187 
தெலுங்கானா 65 

தெலுங்குச்‌ சோடர்‌ 68, 19 
தெலுங்கு நாடு 126, 154 
தென்‌ ஆர்க்காடு ஜில்லா 8, 89 
தென்‌ கன்னடம்‌ ஜில்லா 16€ 
தென்‌ மதுரை 85 
தென்னிர்தியா 97 


தே 
தேவகன்மிகள்‌ 97 
தேவூரி 21, 172 
தேவாமம்‌ 161 
தேவேர்திரன்‌ 108 
தேஜப்பாலன்‌ 113 
கை 
தைலபன்‌ 22 
தைலபன்‌ (111) 142 
தொ 
தொக்கலன்‌ & i 
தொல்காப்பியம்‌ 140 
தோ 
தோ சமுத்திரம்‌ (துவார சமுத்தி 
ரம்‌) 110, 151, 132 
க 


ஈக.ரத்தார்‌ 96 
சகா கோட்டே 48 


சச்சினார்ச்சினியர்‌ 140 


ஈந்தபுரி 118 

கந்தமபூண்டி 82 

ஈம்‌ திவர்மன்‌ பல்லவ மல்லன்‌ க்‌ 
ஈம்பூதிரி 19 

ஈமபதி (விருத) 20, 21, 107 
நமலோக வீரன்‌ 117 
ஈ.ரவர்மன்‌ 109 

நர்மதை (ஈதி) 28, 35, 58, 170 
ஈல்லமன்‌ 176 

நன்னய பட்டர்‌ 89 

கன்னன்‌ 168 

ஈன்னிலம்‌ தாலூகா 88 
நன்னூல்‌ 125 


Br 
காச காடு 34 
நாகபூர்‌ 111 
நாகதி அரசன்‌. 174 
நாக வமிசம்‌ 94, 67 
ஈாக வம்சோத்பவன்‌ 84 
நாகை (ஹைதராபாத்‌) 58 


நாஞ்சில்‌ சாடு 187 


நாமணைக்‌ கோணம்‌ 89, 94 

நாராயண பட்டர்‌ 82 

காலு பாதம்‌ 18, 14 

ஈாழி 9 . 

கானாதேச இசையாயிரத்து ஐர்தூற்று 
வர்‌ 96 


நி 


நிகரிலிசோழமண்டலம்‌ 100 
நிச்சங்க மல்லேச்வரம்‌ 159 
நித்தவிசோத வளமாடு 88 

நிபர்தம்‌ 116, 126, 135 
நிருபதுங்கவர்மன்‌ 10 

கிஸ்ஸங்க மல்லன்‌ 159 
நிஷத.ராஜன்‌ (சிகழ்தராஜன்‌) 162 


நே 


செறியுடைப்‌ பெருமாள்‌ 198 


உ௱சி 


நே 
சேபாளம்‌ 88, 107 
நேமி 116 

நை 


ரைஷ்டிச பிரம்மசாரி 10 


Ls 


பரதன்‌ 24 

பக்தவத்ஸல சுவாமி கோயில்‌ 97 

பஞ்சாப்‌ 82, 34, 37, 48, 145 

- பஞ்சப்பள்ளி 34, 83 

டை நிலயம்‌ 97 

பண்டித சோழன்‌ (விருது) 37 

பண்டித பாண்டியன்‌ (விருத) 165 

பண்டு 52, 56 

பத்மராஜன்‌ 49 

பம்பாய்‌ ராஜ்யம்‌ 96 

பரசேசரிவர்மன்‌ (விருத) 51, 180 

பசசேசரிவர்மன்‌ (பராந்தகன்‌) 129 

பரகேசமிவர்மன்‌, தண்டாற்சாலைச்‌ 
கலமறுத்த கோ 3 

பரகேசரி வர்மன்‌, பூர்வதேசமும்‌, கங்‌ 
கையும்‌, 
கோ 24 

பரணன்‌ 184 

பரமர்த்தி 64 

ப.ரமாரகுலம்‌ 22, 29, 59, 60, 61, 
65, 66, 11, 114, 122 

யராக்கம வேச்தன்‌ 58 

ப.ராக்ரொம பாண்டியன்‌ 116, 127, 
181, 158, 155, 157 

ப.ராச்சொம 
வாயன்‌ 90 


கடாரமும்‌ கொண்ட 


பாண்டிய மாசாத்து 


பராக்ரம பாண்டியன்‌, மாறவர்மன்‌ 
99 


பராக்‌ ம பாஹு 127, 155 . 
156, 157, 159 


பராச்சொமன்‌ 56 


பராக்தகன்‌ 127, 129, 130, 185, 
184, 185, 


பராந்தக பாண்டியன்‌, ஜடாவர்மன்‌ 
2, க்‌, 187: 

பராந்தகன்‌ (1) 98 

பராந்தகன்‌ (111) 128 

பலர்திபம்‌ 125 

பலிசை 15 

பல்கலைக்கழகம்‌ 6 

பல்லமஹாதேவி 166 

பல்லவராயன்‌, தஇிருச்‌சிற்றம்பலம்‌ 


உடையான்‌ பெருமானம்பி 156 
பல்லாளன்‌ 113 - 115 
பல்லாளன்‌ (தாரா அரசன்‌) 

114 
பல்லாள தேவன்‌, ஸ்ரீமத்‌ திரிபுவன 

மல்ல குமார 114 
பவிழிய சரணத்தார்‌ 6 
பழக்தீவு 125 
பழனி 108 
பள்ளி 00 
பள்ளிகள்‌ 1௦1 
பனானா 80 
பனாஸ்‌ ஈதி 176 
பஸ்தர்‌ ஸம்ஸ்தானம்‌ 98, 67, 68, 

169, 170, 175 


112, 


பார 


பாண்டிய தனஞ்சய சுந்தன்‌ குலோத்‌ 
அங்க சோழ்‌ பட்டர்‌ 168, 164 

பாண்டிய தனஞ்சயன்‌ (விருத) 165, 
166 

பாண்டிய மண்டலம்‌ 8, 104. 

பாண்டியர்‌ வரலாறு 116 

பாண்டியன்‌ வீரப்பெருமான்‌ 126 

பாண்டுவிஜயகம்‌ 155 

பாதரகைை 94 ்‌ 

பாபநாசம்‌ தாலூசா .88 

பாம்பு ராடு 84 ம 


உ௱ட௫ 


பாரம்‌ 20 

பாரஸ-இரு (பார்ஸூ 7) 63 

பாரி 26, 27, 55 

பாரிஜாத மஞ்சரி (விஜயஸ்ரீ) 47 

பார்த்திவசேகரபுரம்‌ 5, 6, 8, 9, 10, 
11, 12, 18, 17, 18, 19 

பாலபாமதம்‌ 55 

பாவபிரஹஸ்பதி 114 


பாஹ்மனி, அஹமத்ஷா 171 


பி 


பிட்டிக தேவன்‌ (விஷ்ணுவர்த்தனன்‌) 
182 
பியாவன்‌ மலை 45 
பியாஸ்‌ ஈதி 48 
பீரசஸ்தீ 
அபுமலை 119 
உதயபூர்‌ 22, 31, 38, 109, 122 
நாகபூர்‌ 59, 62 
114 
வேராவல்‌ (வீரதவளபட்டினம்‌) 
114 
பிரட்டன்‌ 176 
பிரதமை ததி 16 
பிரதாபருத்திரன்‌ 110, 171, 172 
பிர திஷ்டானபுமம்‌ 173 
பிரதானி 99, 126 
. பிரதிஷ்டை 130, 191 
பிரதிஹார வமிசம்‌ 55 
பிரபந்த இந்தாமணி 30, 46, 58, 59 
பிரயாகை 45, 47 
பிரஹத்‌ ஸம்ஹிதை 71 
, பிரிஷ்டா 91, 48 
பில்ஸா 05 
பில்ஹணர்‌ 61, 68, 64, 73, 75, 85, 
86 
பிளீட்‌, டாக்டர்‌ 91 
பிள்ளை, டாக்டர்‌ கே கே. 157 
பிஜாபூர்‌ ஜில்லா 96 
பிஜ்ஜலன்‌ (சலசூரிவமிசம்‌) 142, 176 


வாட்கர்‌ 


ரே 


பீம.ராயன்‌ 98 
பீமன்‌ 31, 57, 56, 50, 00 
டீமேச்வரதேவர்‌ 104 


டர 


புதுக்கோட்டை. ஸம்ஸ்தானம்‌ 
159, 131, 162, 169 

புதுச்சேரி 2 

புத்தபகவான்‌ 96 

புத்தவிஹாரம்‌ 153 

புலத்தி ஈகம்‌ 121, 123 


128, 


ழூ 


பூபாலன்‌ 99 
பூலோக மல்லன்‌ (விரூத) 141 


பொ 


பெரம்பலூர்‌ தாலூகா 141 

பெரியதேவர்‌ 189 

பெரியபுராணம்‌ 140 

பெரிய வடுகன்‌ (விச்ரமாதிச்தியன்‌) 
194 

பெரிய வடுகன்‌ போர்‌ 131 

பெரிய விஷயத்தார்‌ 100 

பெருங்குறிப்‌ பெருந்தேவர்‌ 189 

பெருர்தனத்து வலங்கைப்‌ பழம்படை 
கள்‌ 94 

பெரும்படை வலங்சை மஹானணேனை 
100 

பெல்லாரி ஜில்லா 67 


Cu 
பேடன்‌ 175 


பைஹூ 87 


உரர்சு 


பொ 


பொலக்ஈறுவை 98 
பொன்‌ 10, 15 
பொன்‌ மழை 169, 170, 171 


பே 
போகவதிபுரவரேச்வரர்‌ 81 


போர்க்கலை அரசன்‌ 33 
போஜராஜன்‌ 22, 29, 50, 91, 32, 


83, 85, 86, 87, 38, 89, 46, 47, 
48, 49, 55, 57, 58, 59, 60, 62, 


65, 72 
பென்‌ 
பெளசோஹித்யம்‌ 8, 12 
ம 


மகரக்கொடி 148 

மசாசபை 96 

மகாதேவன்‌ .(ருத்திரதேவன்‌ தம்பி) 
174 

மகுடாபிஷேகம்‌ 78, 80, 83, 85 

'மச்கென்ஹி, கர்னல்‌ 116 

மணிமங்கலம்‌ 41 

மணிமண்டபம்‌ 2 

மண்டலிசன்‌ 61 

மதகூரா தாலூகா 79 

“மதனபாலன்‌ 105, 106, 110 

மதன சாஜன்‌, ஸ்ரீவல்லபன்‌ 56 

“மதனன்‌. 47, 115 

மதிட்சேவகர்‌ .98 

மதுரா 35 

மதுராக்தகன்‌ (சிக்தச நாக வமிசம்‌) 
69, 73 

மதுராந்தகி 108; 129, 186, 

மதுரை 3, 116, 117, 118, 133, 


142, 159, 155, 156, 157, 158; 
165, 167, 


மதுரை மண்டலம்‌ 33, 84, 35 
மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையும்‌ 
கொண்டருளிய (விருது) 158 

மதுரை ஜில்லா 99, 111, 113, 
மதத்‌ 48 

மத்திசாவாடதஇத்த 121 

மத்தியப்‌ பிரதேசம்‌ 89, 07 
மத்திரர்‌ 145: 

மம்மூது 25, 26, 27, 28, 92, 85, 

39, 45, 55, 108 

மம்மூது (இப்ரஹீம்‌ மகன்‌) 108, 

. 109 
மயிலைநாதர்‌ 125 

மயூரசர்மன்‌ 12 

மரக்கலக்‌ கோரையாறு 19 
மரக்கலம்‌ 2 * 

மருமக்கள்‌ தாயம்‌ 167. 
மலபமோள்‌ கண்ட (விருத) 111 
மலய நாடு 153 
மலயபர்வதம்‌ 88 
மலஹரன்‌ 110 
மலஹர க்ஷோணீசன்‌ 111 
மலையத்திவு 125 
மலையாளர்‌ 96 

மல்லுதேவன்‌ (சேவுண ப்தி 

175 

மல்ஹி (மல்ஹிரா) 110 . 
மறச்சாமர்தர்‌ 160 

மறப்படை 161 

மறவர்‌. 160 . 
மஹாகலா விக்ரம சலாமேகபுரம்‌ 

126 

மஹாதர்திரத்தார்‌ 96, 97 
மஹாதித்த 121 


.மஹா£தி 71 


மஹா.ராஜபுத்‌. (விருது) 62 
மஹாலான இத்தி 51, 58, 166 
மஹாவமிசம்‌ 51, 52, 58, 54, 56, 
120, 122, 124, 125, 127, 158, 
154, 155, 162, 168, 166 


உர - 


மஹி ஈதி 70 

மஹிர்தன்‌ ர 51. 
மஹிபாலன்‌ 55, 101 
மஹியாலன்‌ 46 
மஹேச்வரமடம்‌ 120 
மஙேர்‌ திரி 23 
மறஹேர்‌ திரபாலன்‌ 58 
மஹேர்‌ திரராஜன்‌ 95 
மஹோபா 92 ஞு 
மஸ-ஒத்‌ ] 37, 108 
மஸு-ஐத்‌ 111 109, 110 ' 
மஸுத்‌ இபன்‌ சாத்‌ இபன்‌ ஸல்மான்‌ 


109 


த 11): 4 

மாசனி (வகுப்பார்‌) 34 
மாசாத்துமாயன்‌ (விருது) 99 
மாசுணி தேசம்‌ 38, 35 
மாண்டு கோட்டை 58 
மாதம்‌ 

மே 176, 78, 116, 117 

ஜுன்‌ 77, 80, 84, 89, 90, 116, 

117, 129 

ஜூலை 154, 155, 157 

ஆசஸ்டு 18 

அக்டோபர்‌ 89 

ஈவம்பர்‌ 80 

ஆணி 89, 110, 17 

மார்கழி 14 

ரிஷபம்‌ 76 
மாதுலன்‌ 58, 195 
மாராய பண்டன்‌, தண்டாதிபன்‌ 185 
மாருதி 128 
மாலத்‌ தீவு 125 
மாளவச்‌ சச்ச.ரவர்த்தி 102 
மாளவம்‌ 49, 57, 60, 61, 63, 04, 

65, 67, 109, 111, 113, 115 
மானாபரணன்‌ 156 
மானாபரணேச்வர தேவர்‌ வமிசம்‌ 


166 


மிதிலை 88, 73 
மின்ிறை 6 


ன்‌ 


மீமாம்ஸை 6, 9 - 


மீனவன்‌: (சேரன்‌) 159. 


சட்டு 
முத்துக்‌ குளித்தல்‌ 20 
முத்துப்பேட்டை 76 
மும்முடி சோழ விண்ணக ஆழ்வார்‌ .. 
கோயில்‌ 87 
மும்முடிச்‌ சோழன்‌ 108 
முயக்‌ 81 
முரள ஈதி 71 
முரள 71 
முன்னீர்ப்‌ பழந்திவு பன்னீராயிரம்‌ 
125 


மூ 


மூலபரிஷத்‌ மகா சபை 155 

மூல்தான்‌ 32 

மூன்று கைத்‌ திருவேளைக்காரன்‌ 
தலதாயப்‌ பெரும்பள்ளி 96 

மூன்றுகை மகாஸேனை 97, 98 

மூன்றுகை வேளைக்காரர்‌: 98 


GQ 


மேம்க்கீர்த்தி 
தில்களேர்‌ தரு 8, 69, 40, 44, 59 
திருமகள்‌ போல 1 
இருமன்னி வளர. ர்‌ 24 
,திருமன்னி விளங்கும்‌ 69, 89 
திருமாது புவியெனும்‌ 40, 56 
திருவளரச்‌ செயம்‌ வளர 4 
திருவளர்‌ இரள்புயத்து 42, 65 
புகழ்சூழ்க்த புணரி 69 , 87 


உவ] 


புகழ்மாது விளங்க 102 
புயல்வாய்த்து 169 

புவி மங்கை வளச 129 

பூ மங்கை வளர 120 

பூமருவிய இிருமடம்தையும்‌ 89 
பூமருவிய பொழிலேழும்‌ 128, 44 
பூமன்னு பதுமம்‌ 198 

வீரமே துணையாகவும்‌ 43, 72, 109 


மே 
மேகநாதன்‌ 55 
மேடமா 78 
மேருதுங்கர்‌ 36, 40, 59 
மேளமா அல்லது மேடமா (இராஜ 
ராஜ நரேந்திரன்‌ தேவி) 78 
மேற்கு கோதாவரி ஜில்லா 126 


மை 


மைசூர்‌ ராஜ்யம்‌ 100, 131 
மைலூச்‌ தேவன்‌ 175 


மோ 


மோஹடவாஸக எழுநூற்றைம்பதுப்‌ 
பகுதி 02 


us 
யசச்கர்ணன்‌ (சே.திசாட்டு டாஹல 
மன்னன்‌) 108, 104 
யசோதவளன்‌ 118 
யமிநீ அரசன்‌ 97 
யமுனை ஈதி 95 
யவனர்‌ 170, 174, 175 


பா 


யாகம்‌ 
அசுவமேதம்‌ 178 
புருஷமேதம்‌ 119 


யாத்திரா தானம்‌ 154 


1 
ச்கு 55 
ரங்கநாதர்‌ சோவில்‌ 116, 166 
ரணதவளன்‌ 04 
Jr 
ராமசம்‌ இரதேவன்‌ 113 


.சாயமுராரி 176 


ராய்ச்சூர்‌ ஜில்லா 67 
ராவி ஈதி 46 
சாஜப்பிரசஸ்தி 172 
ராஜஹம்சம்‌ 58 

ராஜிகன்‌ 85, 86, 87 
சாஜ்யபாலன்‌ 26, 27, 32 
ராஜயஸ்ரீ (அரசு) 48 
ராஸ்‌ மாலா (நூல்‌) 63, 64 


மி 


ரிர்துவால்‌ (ரணதவளன்‌) 64 


௫ 
ருத்‌ திரதேவன்‌ 173, 175 
ருத்திரன்‌ (வென்‌) 172 
ருத்திரன்‌ 172, 173, 174 
ருத்திராம்பா 172 
ருத்திரோத்காரி வருஷம்‌ 116, 117 
ரே 
சேசர்லா 178 
பேவா 87 
ரோ 
ரோஹண காடு 51, 52, 54, 124 
ரோஹிணி ஈக்ஷத்திரம்‌ 76 
ல 


லச்சணபாலன்‌ 115 
லங்காபு ரம்‌ 149 
லக்்மணன்‌ 55 
லக்்மதேவன்‌ 109, 199 


உகள 


ஓஜ்மிசர்ணன்‌ 97, 41, 42, கந, 47 


ல 


லாடதேசம்‌ 113 
லாடபதி 81 
லாஹ-ஜர்‌ 48 
ல்‌ 
லீலாவதி 58 
லோ 


லோகன்‌ (லோகேச்வ.ரன்‌) 52 


வ 
வங்கன்‌ 11 
வங்க்ம்‌ (௩) 109 
வட ஆர்க்காடு ஜில்லா 10, 95, 101 
வட கொங்கணம்‌ 11 
வடபெருக்கோயிலுடையான்‌ கோயில்‌ 
98 
வடமதுரை 95 
வடவிருக்ஷம்‌ 45 
வடுகர்‌ 96, 169: 
வட்டெழுத்து 17 
வத்ஸராஜன்‌, மஹா.ராஜபுத்‌.ர 62 
வயி.ராக.ரம்‌ 101 
வர்தா ஈதி 11 : 
வலங்கை 88, 94, 96, 99 
வலங்கை இடங்கை கலகம்‌ 93, 99 
வலங்கை இடங்கை மகன்மை 95 
வலங்கைப்‌ பழம்‌ படைகள்‌ 94 
வலங்கை வேளைக்காரர்‌ 05 
வலிய சாலை 5 
வளஞ்யெர்‌ 96 
வனபதி 91. 
வன்னியர்‌ 100 
வா 
வாகட பகுதி 61 
வாடிச்வர ரக்ஷிதர்‌, ஸெளகத பரிவ்‌.ரா 
ஜக மஹா பண்டிதர்‌ 106 
AA 


வாச்வரர்‌ கோயில்‌ 168 

வாகேல வமிசம்‌ 04 : 

வாக்பதி 65 

வாக்பதி முஞ்சன்‌, உப்பலன்‌ மு 22, 
60 

வாதஇரிச்‌ குகை 121 

வாரங்கல்‌ (ஒருங்கல்‌ அல்லது உறல்‌. 
கை) 169, 170 

வால்மீ 128 


வானமண்டலம்‌ 90 


வீ 


விக்கம பண்டு 51 

விச்ரெம ஸம்வத்ஸ.ரம்‌ 115, 169 

விச்ரசங்கள்‌ 132 

விக்ரெம வருஷம்‌ 388 

விக்ரம சொமேக ஈச்வரமுடையார்‌. 
கோயில்‌ 126 

விக்ரெம சோழன்‌ 4, 127, 128, 
129, 180, 191, 195, 190, 187, 
188 

விச்ரெம சோழன்‌ (திரிபுவன சக்கர 
வர்த்திகள்‌) 135 

விக்ரெம சோழன்‌ உலா. 38,. 102, 
148 I 

விச்ெம பாண்டியன்‌ 55, 158, 160 

விக்செமபாஹு 51, 52, 124, 126 

விக்ெமாங்க தேவ சரிதம்‌ 61, டது 
74, 75,686. 

விச்ரமாதித்‌தியன்‌ 98, 64, 67, 79, 
74, 75, 76, 85, 86) 97, 91, 92, 
09 

விசக்ரெமா தித்‌ இயன்‌ (VI) 105, 111, 
116, 118, 194, 136, 144, 175 

விசாலாக்ஷி அன்‌ 106: 

விசுவேசுவர சுவாமி 106 

விசுவாயித்திரர்‌ 107 

வித்தசாலபஞ்கொ (நூல்‌) 55 

வித்தியாதரன்‌ 27, 28, 94, 8, 36 
4d ல 


௨௧௮ 


ல 
51% 


.. வீரப்பெருமாள்‌, பாண்டியன்‌ 190 


விர்தியதெசம்‌ 95 

.விச்திய மலை 123, 170 
விமலாதித்தியன்‌ 18 
வியாகரணம்‌ 8, 9, 11 
வியாழக்ழெமை 78, 83. 
விரதகண்டம்‌ 172 

விருது 198 

விறற்படைச்‌ கலில்கவர்மன்‌ 50 


விஜயபாஹ- $9, 57, 95, 99, 120, 


122, 128, 124, 125, 127 
விஜயுபாஹ- மாசாத்து சாயன்‌ 99, 
126 
விஜயராஜ சதுர்வேதி மங்கலத்து 
விஜய. ராஜ ஈச்வரம்‌, கந்தளாய்‌ 125 
வீஜயவாடா 66 
விஜயன்‌ (சாமர்தன்‌) 112, 118 
வீஜயஸ்ரீ (பாரிஜாதமஞ்சரி, அல்‌) 47 
வீஜயாதித்தியன்‌ 73, 79, 80, 82, 
88,. 84, 87, 90, 91, 102, 103, 
104, 129 
விஷ்ணு 18, 59 
விஷ்ணு கோயில்‌ 98 
விஷ்‌ ணுபட்டாரசர்‌ 6 
விஷ்ணு வர்த்தனன்‌ 114, 118, 198, 
184,186: *: 
விஷ்வச்ஸேனர்‌ 116 


வீ 
'வீணைக்கொடி 128 
வீணைக்கொடிச்‌ சிங்களர்‌ 128. 
'வீணைக்கொடியோன்‌ 128 
வீரசேள்ன்‌ 159 
வீ.ரகூர்ச்சன்‌ 16 ்‌ 
'வீரசலாமேகன்‌ க்க, 56, 57. 
வீரசர்மன்‌ 12 
வீரசோடன்‌ 102. 
வீரசோழ மண்டலம்‌. 130 
வீரட்டரனேசுவரர்‌ கோயில்‌ 20 : 
வீரதவளபட்டினம்‌(வேராவல்‌) 114 - 
லீரதேவன்‌ 125 


வீரபத்திரர்‌ 98 

வீரபாண்டிய ஆளுபேர்திரன்‌ 100 

வீரபாண்டியபுரம்‌, ஏழகச்‌ சக்கர 
வர்த்திப்‌ பெருந்தெரு 162 

வீரபாண்டியன்‌ 152, 155, 157, 
158, 159, 166 

வீரபாண்டியன்‌, 
167 

வீரமுஷ்டி 98 

வீரராஜேட்திரன்‌ 49, 65, 66, 79, 
£4, 75, 76, 81, 82, 84, 85, 01, 
92, 95, 119 . 

வீரராஜேர்‌திர தேவன்‌ 104 

வீரராஜேர்‌ திர தேவன்‌, திரிபுவன 
சக்கரவர்த்தி 163 

வீரராஜேர்திர தேவன்‌, திரிபுவன 
சக்கரவர்த்தி கொனேரின்மை 
கொண்டான்‌ 104 

வீசராஜேர்திரன்‌ சந்தி 104 

வீ.ராபிஷேகம்‌ 159 


வை 


ஜடாவர்மன்‌ 


வைதும்பராயன்‌ 98 
வைன்‌ கங்கா (ஈதி) 11 


வெ 
வெங்கால சாடு 130 


வேல்‌ 06, 78, 77, 18, 79, 80, 
81, 89, 88, 84, 85, 86, 87, 90, 
91, 92, 102, 108, 104; 205, 
126, 129, 188, 136, 168, 169 

வேணாடு 5, 17, 18, 111° 

வேலநாண்டி கேன்சல்‌ 185°" 
வேலி 97 i 

வேளாளர்‌ 100 

வேளைக்காரப்‌ படை 122, 123. 

வேளைக்சாரர்‌ னு 99 ஞு 


பல்பம்‌! நல 


௨௧௯ 


& 

ஜகதால்பூர்‌ 68 
ஜகதேக பூஷணன்‌, மஹாராஜா 68 
ஜகதேகமல்லன்‌ (IIT) 142 
ஜகதீபாலன்‌ 52, 54, 57 
ஜுத்தேவன்‌ 110 
ஜகத்‌ விஜயன்‌ 159, 155 
ஜடா சோட பீமன்‌ 28 
ஜம்பூ த்வீபம்‌ 107 
ஜயகேசி (கதம்பகுலம்‌) 75 
ஜயங்கொண்ட சோழமண்டலம்‌ 100 
ஜயங்கொண்டார்‌ 101 
ஜயரிங்கன்‌ 79 
ஜயத்ரதன்‌ 153 
ஜயபாஹு 122, 124-126 
ஐயமகள்‌ 90 
ஜயஸிம்ஹன்‌ 29, 80, 60, 61, 62, 

68, 64, 74 
ஜயஸ்தம்பம்‌ 118 
ஜயஸ்தம்பம்‌, ஜலமயமான 24 
ஜூசமாதி 48 
ஜனராதபுமம்‌ 193, 184 
ஜனநாதன்‌ 66 
ஜனநாதன்‌ (விருத) 17 


ஷு 


ஜாக்கலமாதேவி 115, 
ஜாவா 20 
ஜான்‌ பிரையர்‌ 20 


ஜீ 


ஜீர்ணோத்தாரணம்‌ 88 


ஜை 
ஜைது 178 
ஜைத்‌. பாலன்‌ 171, 172, 178, 174 
ஜைமினிகள்‌ 1] 


ஷா 
ஷாமன்கள்‌ 110 


க்ஷ 
க்ஷத்திரியர்‌ 15 


ஸ 
ஸங்‌ரொச்தி 45 
ஸத்யணேனன்‌ 16 
ஸபாதலக்ம்‌ 112 
ஸம்வத்ஸர ச்ராத்தம்‌ 4, 7 
ஸல்மான்‌ 109 
ஸஹ்யமலை 118 


ஸா 
ஸாமவேதம்‌ 18, 14 
ஸாஹவாஹனன்‌ 48, 49 
ஸாஹஸாங்கன்‌ 49 
ஸாஹில்ல தேவன்‌ 49 


ஸி 
ஸித்த. ராஜன்‌ 04. 
ஸிந்த்வாடி 67 
ஹிந்து ஈதி 84, 35 
ஹிஃயுஃ8 (னே தல்‌) 101 


ஸே 
ஸேநாபதி 116 


ஸே 
ஸோதரே (குலம்‌) 94 
ஸோமகுலம்‌ 166 
ஸோவிதேவன்‌ 176 . 
ஸோலக்கி குலம்‌ 68, 64 
ஸோவலதேவி 88 


ஸென்‌ 


ளெள்கத பரிவ்‌ராஜக மஹாபண்டி தர்‌ 
வா£ீச்வர்‌ ரகஷிதர்‌ 103 

ஸெளமித்ரீ 55 

ளெளரவீரன்‌ 65 


உற்‌ 


ஸெளலுச்யென்‌ 64 


ஸ்‌ 
ஸ்சர்த ஷ்யன்‌ 16 


ஹ 
ஹளெபீடு (துவா. சமுத்திரம்‌) 191 
ஹனுமகொண்டா 175 
ஹன்ஸி 48 


என்‌ 
ஹாஜிப்‌ அஜாதின்‌ 100. 


ஹு 
ஹுல்ஷ்‌, டாக்டர்‌ 101 . 


ஹொ 
ஹொய்சளர்‌ 111, 114, 182, 199, ' 
184,186, 140, 366 . 


ஹி 
க்ளக்‌ 25, க 98, 45, 47, 
108 . 
ந்றிஜ்ரி 31. 48 


ஹூ 


. ஹூக்ளி சங்கமம்‌ 71 


ஹ-ணதகேசம்‌ 35 
ஹுஒணர்‌ 71 


ஹே. 
ஹேம சந்திரர்‌ 85, 69, 112 
ஹேமாத்ரி 172 


ஹைஹயர்‌ 81 
ஹைதராபாத்‌ 58 ' 
ஹைதராபாத்‌ ராஜ்யம்‌ 64 . 


ஸ்ரீமிவாசன்‌, கே. ஆர்‌. 116 

ஸ்ரீபண்டாமம்‌ 97, 169 

ஸ்ரீரங்கம்‌ கோவில்‌ 89 

ஸ்ரீவல்லபப்பெருஞ்சாலை 18, 19. 

ஸ்ரீவல்லபவல்லபன்‌ 88 ' 

ஸ்ரீவல்லபன்‌ 18, 19, 156 : 

ஸ்ரீவிக்ுரம சலாமேகத்‌ - தெரிந்த 
வேளைக்காரர்‌ 126 : ய்‌ 


ஸ்ரீ இராமா நூஜர்‌ காலத்தைப்பற்றி ஒரு குறிப்பு. 

விசிஷ்டாத்வைத மதத்தை நிறுவிய. ஆசாரியரான 
ஸ்ரீ இராமா நஜருடைய காலத்தைச்‌ சுமார்‌ காற்பது ஆண்டு 
களுக்கு முன்‌ காலஞ்சென்ற அ. ௮. கோபிநாத ராயர்‌ 
ஆராய்ந்து கிர்ணயித்தார்கள்‌. (சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ 1917-ஆம்‌ ஆண்டில்‌ ஸர்‌. சுப்பிரமணிய ஜயர்‌ பேருரை” 
யாக அவர்‌ செய்த பிரசங்கங்களின்‌ பதிப்பு ப்ர்வைஷ்ணவர்கள்‌ 
வாலாற). அதற்குப்‌ பிறகு, பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள்‌ 
அந்த முடிவுகளைப்‌ புன ராலோசனை செய்து மாற்றுவதற்குச்‌ 
தக்க ஆதாரங்கள்‌ இருர்தும்‌ அவற்றைக்‌ கவனியாமல்‌ புறக்‌ 
கணித்து அவர்‌ கண்ட முடிவுகளையே ஏற்றுவருரறொர்கள்‌. 


[உதாரணமாகப்‌ பின்‌ வருவதைக்‌ கூறலாம்‌. “சோழர்‌ 
களுடைய ஆட்சியிலே மதத்துவேஷம்‌ கொண்டு வேற்று மதத்‌ 
தினரைத்‌ துன்புறுதீதியகற்கு இராமாநுஜரையும்‌ அவரைப்‌ 
பின்பற்றியவர்களையும்‌ சோழ அரசன்‌ ஒருவன்‌ கடத்திய 
விதத்தை முக்கியமானதாகக்‌ கொள்ளலாம்‌. அவ்வரசன்‌ யார்‌ 
என்பது சந்தேகமற முடிந்த முடிவு என்பதாகாது. இந்த 
மதவெறிச்செயல்‌ காட்டிலே மக்கள்‌ எழுச்சியை உண்டாக்‌ 
இயது என்றும்‌, அந்தக்‌ காலத்தில்‌ விஜயாலய வமிசத்து ஆண்‌ 
வழியின்‌ கடைசி அரசனான அதிராஜேந்திரன்‌ உயிரிழந்தான்‌ 
என்றும்‌ கருதுவதற்குப்‌ போதிய காரணத்தை நாம்‌ கண்‌ 
டோம்‌” என்று பேராசிரியர்‌ க. ௮. நீலகண்ட சாஸ்திரிகள்‌ 
தம்‌ சோழர்கள்‌ சரித்திரத்தில்‌ (இரண்டாம்‌ வால்யூம்‌, பக்கம்‌-487) 
கூறுகிறார்‌. இவ்விதம்‌ செய்த மன்னனைக்‌ கிருமிகண்ட சோழன்‌ 
என்று வைஷ்ணவசம்பிரதாயநூல்கள்‌ குறிக்கன்‌ றன “அவன்‌ 
சிதம்பரம்‌ ஈடராஜர்‌ ஆலயத்தின்‌ எதிரில்‌ இருந்த கோவிந்த 
ராஜர்‌ விக்கிரகத்தைப்‌ பிடுங்கிக்‌ கடலில்‌ எறிந்தான்‌ என்று 
கூறப்படுகிறது. திவ்ய சூரி சரிதத்தில்‌ இந்தச்‌ சம்பவம்‌ விஷ்ணு 
மதத்துக்கு விரோதமாக நடந்த கிளர்ச்சியின்‌ ஆரம்பத்தி 
்‌ லேயே கொடுக்கப்‌ பட்டுள்ளது. (பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌, 
சுலோகம்‌ 72). இந்த விஷயம்‌ மிகவும்‌ பிற்காலத்து நூலான 
பிரபந்காமிருதத்திலும்‌ சொல்லப்பட்டுள்ளது. (புராதன இந்தியா 
என்ற தம்‌ நாலில்‌ பக்கம்‌ 380-ல்‌ டாக்டர்‌ எஸ்‌. ருஷ்ண்சாமி 
ஐயங்கார்‌ இந்தப்பகுதியை மேற்கோளாகக்கொடுத்திருக்றொர்‌.) 


௨௨௨௨ 


இந்தச்‌ சம்பவத்தை இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனுக்கு 
ஏற்றிக்‌ கவிஞர்‌ ஒட்டக்கூத்தர்‌ கூறுஇருூர்‌, குலோத்துங்க 
சோழன்‌ உலா வரிகள்‌ 76-8; இராஜராஜ சோழன்‌ உலா.வரிகள்‌ 64-6, 
இதிலே தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. த்க்கயாகபரணி 
தாழிசை 777. ஆயினும்‌ அதைக்கொண்டு இராமாநுஜரைத்‌ 
அன்புஅத்தியவன்‌ இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனே 
யாவான்‌ என்று யாரும்‌ கூறுவதற்குத்‌ தயாராக இருப்ப 
தாகத்‌ தோன்றவில்லை. எனினும்‌, இம்மன்னன்‌ புதிய கட்டிடங்‌ 
களை'அமைத்து நடராஜர்‌ ஆலயத்தை விஸ்தரித்துப்‌ பொன்‌ 
மயமாக்கியிருக்றொன்‌ என்பது தெரிக்த விஷயம்‌. இவ்விவரத்‌ 
தைக்‌ கூறும்‌ கவிஞர்‌ அவ்வரசனுடைய முன்னோர்களில்‌ 
ஒருவன்‌ செய்த காரியத்தை அவனுக்கு ஏற்றிக்‌ கூறியிருத்தல்‌ 
கூடும்‌” என்று (முதல்‌ வால்யூம்‌, பக்கம்‌ 3856.) மேலும்‌ 
அவர்‌ கூறுஇருர்‌.] 


குருபரம்பரைகளில்‌ காணும்‌ விவரங்களை ஸ்ரீராயர்‌ தம்ரு 
டைய நூலில்‌ திரட்டிக்‌ கொடுத்திருக்றோர்‌. அவற்றின்படி ஸ்ரீ 
இராமாநுஜர்‌ கலியப்தம்‌4118, சகாப்தம்‌ 989, பிங்கள வருஷம்‌, 
சைதர மாதம்‌, சுக்லெபக்ஷத்துப்‌ பஞ்சமி, வியாழக்தெமை 
பெற்ற திருவாதிரை நாள்‌ பிறந்தவர்‌. சக வருஷத்தைச்‌ கடப 
யாதி சங்கியையில்‌ (தீர்லப்தா'(மீம-வா) என்று குறிப்பார்கள்‌. 
இது இ. பி. 1017-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ நாலாம்‌ தேதி 
வியாழக்கிழமை ஆகும்‌. அன்றைத்தினம்‌ சுக்லெபக்ஷத்துப்‌ 
பஞ்சமி உதயாதி ஒன்பது நாழிகை முப்பத்தாறு விநாடிவரை 
யிலும்‌, திருவாதிரை நக்ஷத்திரம்‌ ' உதயாதி நாற்பத்தைந்து 
காழிகை வரையிலும்‌ இருக்தன.. அவர்‌ நூற்றிருபது ஆண்டு 
உயிர்‌ வாழ்ந்திருந்தாராம்‌. அதனால்‌ அவருடைய மறைவு சகாப்‌ 
தம்‌; 1059 அல்லது இ, பி. 1187-38-ஆம்‌ ஆண்டு நிகழ்ந்திருக்க 
வேண்டும்‌. அவர்‌ மறைந்த வருஷத்தையும்‌ கடபயாதி சங்கியை 
யில்‌ * தர்மோகஷ்ட? ” (மசெராதஷூ$) என்று குறிப்பர்‌: 


.. ...குருபரம்பரைகளில்‌ காணும்‌ சம்பிரதாயமான கால கிர்ண 
யத்துக்கு ஒத்து வருவதற்காக இராமாநுஜர்‌ ஸ்ரீ பாஷியம்‌ 
எழுதிமுடித்த காலத்தைத்‌ தெரிவிக்கும்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌ ஒன்‌ 
றில்‌ காணும்‌ வருஷத்தை முப்பதுவருஷம்‌ குறைத்து ஸ்ரீ ராயர்‌ 
கணக்கெடுத்தல்‌ கொடுத்திருக்கறார்‌, அன்றி, அவ்வாசாரிய்‌ 


௨.௨.௩. 


ரைத்‌ துன்புறுத்திய சோழ மன்னன்‌ முதற்குலோத்துங்கனா 
கவே இருத்தல்வேண்டும்‌ என்று, அவன்‌ வைஷ்ணவ மதத்‌ 
துக்கு விரோதமாக இருந்தான்‌ எனக்‌ கூறுவதற்கான 
ஆதாரம்‌ சிறிதும்‌ இல்லாமல்‌ இருந்தும்‌ கிர்ணயித்தார்‌. 


இவ்வாசாரியாருடைய ஜனன நாளைக்‌ குறிக்கும்‌ அவதார 
சுலோகமும்‌ தமிழ்‌ உரைகடைப்‌ பகுதியும்‌ காஞ்சிபுரத்தி 
லிருக்து கர்னல்‌ மக்கென்ஸியின்‌ உதவியாளர்கள்‌ பிரதி 
செய்து எழுதி வைத்தவை இக்தத்‌ தொகுப்பிலே தனியாகக்‌ - 
கொடுக்கப்பட்டுள்ளன. (செ, 1292, 1293). அவற்றின்படி அவர்‌ 
கலி வருஷம்‌ 4126, சகாப்தம்‌ 947, குரோதன ஆண்டில்‌ 
பிறந்தார்‌. இது குரு பரம்பரை சம்பிரதாயப்படி காணும்‌ 
ஆண்டுக்கு எட்டு வருஷம்‌ பிற்பட்டதாக இருக்றெது. மற்றப்‌ 
பஞ்சாங்க விவரங்களான இத்திரை மாதம்‌, சுக்கில பக்ஷத்துப்‌ 
பஞ்சமி, வியாழக்கிழமை, திருவாதிரை நக்ஷத்திரம்‌ ஆகயெவை 
இரண்டுக்கும்‌ பொதுவாக உள்ளன. இவ்விடம்‌ கொழுக்கப்பட்‌ 
டுள்ள பஞ்சாங்கக்‌ குறிப்பில்‌ சித்திரை மாதத்தின்‌ 14- ஓம்‌ 
தேதி என்பது அதிகப்படியாகக்‌ காண்பதாகும்‌. இந்த 
விவரம்‌ எப்படிக்‌ கிடைத்ததென்பது தெரியவில்லை. 


இக்கத்‌ தொகுப்பில்‌ காணும்‌ விவரங்களைச்‌ கொண்டு 
கணக்கிட்டால்‌ அவர்‌ பிறச்த நாள்‌ இ. பி. 1025-ஆம்‌ ஆண்டு 
ஏப்ரல்‌ மாதம்‌ ஜந்தாம்‌ தேதியாகும்‌. அன்றைக்குப்‌ பஞ்சமி 
திதி உதயரதி முப்பது காழிகை வரையில்‌ இருக்திருக்கிறது. 
திருவாதிரை நக்ஷத்திரம்‌ உதயாதி மூன்று நாழிகை முப்பத்‌ 
தாறு விசாடிக்குமேல்‌ வநம்திருக்கறது. ஆனால்‌ அன்றைக்குத்‌ 
திங்கட்ழெமை ; சாசனத்தில்‌ கண்டுள்ளபடி வியரழக்ழெமை 
அல்ல. இதேபோல, சம்பிரதாயப்படி. காணும்‌ பஞ்சாங்கக்‌ 
குறிப்புகளுக்கு ஒத்து வரும்‌ காள்‌ இ, டி. 1017-ஆம்‌ அண்டு 
ஏப்ரல்‌ மாதம்‌ நான்காம்‌ தேதி ஆகும்‌. ஆனால்‌ அன்றைக்குச்‌ 
இத்திரை மாதம்‌ பதின்மூன்றாம்‌ தேதியாகும்‌ ; சரசனத்தில்‌ 
கண்டுள்ள படி பதினான்காம்‌ தேதியாகாது. 


இம்மாதிரியே வைஷ்ணவ ஆசார்ய பரம்பரையில்‌ 
இராமா.நுஜருக்கு மூத்தவரான ஆளவக்தார்‌ ஜனன காலத்‌ 
தைப்பற்றியும்‌ வேறுபாடு காணப்படுகிறது. சம்பிரதாயத்தை 


௨௨௫௪ 


ஒட்டி அவர்‌ கலியப்தம்‌ 4017-க்குச்‌ சரியான தாது (9. பி, 
917)வருஷம்‌, ஆடிமாதம்‌, உத்திராட ஈக்ஷத்திரத்தில்‌ பிறந்தார்‌ 
எனக்‌ கூறுவர்‌. ஆனால்‌ இவ்விடம்‌ கொடுக்கப்பட்ட கணக்கிலே 
(சாசனங்கள்‌ 1296-7) அத ஜம்பது ஆண்டு பிற்பட்டதாகக்‌ 
காண்டுறது. அந்தச்‌ சுலோகத்தின்‌ கடபயாதி சங்கியைப்படி 
அது கலியப்தம்‌ 4067, சகாப்தம்‌ 888, அக்ஷய வருஷம்‌ 
(இ. பி, 966-7) ஆகும்‌. 


இன்னும்‌, இராமாநுஜருடைய பெரிய தாயார்‌ குமாரரும்‌, 
அவருடன்‌ ஒருசாலை மாணவரும்‌, பின்னால்‌ வைஷ்ணவ மதத்‌ 
தைத்‌ தழுவி, துறவம்பூண்டு எம்பார்‌ என்ற பெயரிலே விளங்‌ 
வயெவருமான கோவிந்த பட்டர்‌ என்பார்‌ இராமாறுஜருக்கு 
எட்டு வருஷம்‌ இளையவர்‌ என்று குருபரம்பரைகள்‌ 
கூறும்‌. இராமாநுஜர்‌ கலியப்தம்‌ 4118, பிங்கள வருஷம்‌ 
பி.றக்தார்‌. கோவிந்த பட்டர்‌ கலியப்தம்‌ 4126, குரோதன வரு 
ஒம்‌ தைமாதம்‌ புனர்ப்பூச ஈகூஷத்திரத்தில்‌ பிறந்தார்‌. இராமாந 
ஜார்ய திவ்ய சரிதை என்னும்‌ நாலும்‌ சம்பிரதாயத்தை ஒட்டியே 
இராமாநுஜர்‌ பிங்கள வருஷம்‌ பிறந்தார்‌ என்று கூறுறெது. 
எனினும்‌, கோவிந்தர்‌ அதே ஆண்டு தை மாதம்‌, பூரீணமி, 
புனர்ப்பூச கக்ஷத்திரத்தில்‌ பிறந்தார்‌ என்று கூறு றது, 
இவ்விதம்‌ இருவரும்‌ ஒரே ஆண்டில்‌ பிறந்தவர்‌ என்பது அந்த 
மாலாசிரியர்‌ கருத்து. இதை ஒட்டியே சம்பிரதாயமாகக்‌ 
கோவிந்தர்‌ பிறந்த வருஷமாகக்‌ கொள்ளும்‌ குரோதன ஆண்‌ 
லேயே இராமாஅஜர்‌ பிறக்தார்‌ என்று இக்தத்‌ தொகுப்பில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள சாசனம்‌ தெரிவிச்றெது. 


இவற்றைக்‌ கவனிக்கும்போது குரு . பரம்பரைகளும்‌ 
சம்பிரதாயங்களும்‌ இந்தக்‌ கால முறையை ஒருமுகமாகக்‌ 
கூறவில்லையென்ப தும்‌, அவற்றுள்‌ வேறுபாடுகள்‌ காணப்படு 
நின்றன வென்பதும்‌ தெளிவாகும்‌. ஆகவே சம்பிரதாய 
நூல்களில்‌ காணும்‌ காலவிவரத்தைத்‌ தள்ளாமல்‌ அப்படியே 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்ற நிர்ப்பந்தம்‌ இல்லை. உண்‌ 
மையில்‌ அந்தச்‌ சம்பிரதாயங்களே நீண்ட காலத்துக்குப்‌ 
பிறகு உருவானவை. ஆதலின்‌ இதர ஆதாரங்களைக்‌ 
கொண்டு இராமாஅஜருடைய காலத்தைப்‌ புனராலோசனை 
செய்வது முற்றிலும்‌ பொருத்தமானதே. 


உட்டு 


இவ்வாசாரியரின்‌ வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த முக்யெமான 
சம்பவம்‌ சோழ மன்னனுடைய மதத துவேஷத்தால்‌ அவர்‌ 
ஸ்ரிரங்கத்தைத்‌ துறந்து மைசூர்ப்‌ பிரதேசத்துக்கு ஓடிப்‌ 
போனது ஆகும்‌, மதத்துவேஷம்‌ கொண்டு அவரைத்‌ துன்‌ 
பு௮த்திய சோழமன்னன்‌ யார்‌ என்பது ஐயந்திரிபற கிச்சயிக்‌ 
கப்பெறவில்லை. பொதுவாக அனை முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
என்று கொள்வர்‌. அவனுக்கு முன்‌ அரசாண்ட அதிராஜேக்‌ ' 
திர தேவனாகவோ அல்லது அவன்‌ தக்தையான வீர ராஜேம்‌ 
திரனாகவோ இருத்தல்‌ வேண்டும்‌ என்று கொள்வாரும்‌ உளர்‌. 
குருபரம்பரை நூல்களிலே அவன்‌ கிருமிகண்டசோழன்‌ என்று 
குறிக்கப்பெறுநிறான்‌. ஓர்‌ இடத்தில்‌ குலோத்துங்கன்‌ என்ற 
பெயரும்‌ காணப்படுகிறது. சோழ மன்னன்‌ வைஷ்ணவர்‌ 
களுக்கு விரோதமாக மதத்‌ துவேஷம்‌ கொண்டிருக்தான்‌ என்‌ 
பதை எடுத்துக்காட்ட இரண்டு சம்பவங்கள்‌ குறிக்கப்படு 
கின்றன ; ஒன்று அவன்‌ (தில்லைச்‌ சிற்றம்பலத்தே) சித்திர 
கூடத்தில்‌ எழுந்தருளியிருக்த கோவிந்தராஜப்‌ பெருமான்‌ 
விக்கரகத்தைப்‌ பிடுங்கிக்‌ கடலில்‌ எறிந்தது. மற்றொன்று 
சிவாத்‌ பரதரம்‌ நாஸ்தி (சவனையன்‌ றி வேறு பரம்பொருள்‌ இல்லை) 
என்று எழுதிய ஓலையில்‌ இராமாநுஜரைக்‌ கையெழுத்துச்‌ 
சாற்றவேண்டுமென்‌ று அவன்‌ நிர்ப்பர்தித்தது. 


இ.ராமாநுஜரைக்‌ கையெழுத்திடும்படி சோழ மன்னன்‌ 
நிர்ப்பந்தித்த வரலாற்றைக்‌ குருபரம்பரைகள்‌ பின்‌ வருமாறு 


இராமாநுஜரைக்‌ கங்கைகொண்ட சோழபுரத்திலிருந்த 
இராஜசபைக்கு அழைத்துச்‌ செல்வதற்காக அரசாங்க ஊழி 
யர்கள்‌ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்கள்‌. இதை யறிக்ததும்‌, இராமா 
அஜருடைய ஆசாரியர்களுள்‌ ஒருவரான பெரியகம்பி என்‌ 
பவர்‌ தம்‌ வெள்ளை ஆடையைக்‌ களைந்து காஷாயம்‌ பூண்டு 
தாமே இராமாநுஜர்‌ என்று கூறிக்கொண்டு; கூரத்தாழ்வானு 
டன்‌ சேவகர்களைப்‌ பின்தொடர்ந்து இராஜசபைக்குச்‌ சென்‌ 
ரூர்‌. இதனால்‌ இரரமாதுஜரும்‌ காஷாயம்‌ இல்லாமல்‌ வெள்ளை 
ஆடை அணிந்து சோழகாட்டைத்‌ துறந்து வெளியேறச்‌ 
சிறிது அவகாசம்‌ ஏற்பட்டது. அவரும்‌ வெள்ளை ஆடை 

BB 


௨.௨ 


உடுத்து வெளியேறி வழியிலே பல கஷ்டங்களை அனுபவித்துக்‌ 
கடைசியாக ஹொய்சள தேசத்தைச்‌ சென்றடைந்தார்‌. 


அவருக்குப்‌ பதிலாக, கூரத்தாழ்வானுடன்‌ சோழராஜ 
சபைக்குச்‌ சென்ற பெரிய௩ம்பி அங்கே ஓலையில்‌ கையெழுத்து 
இடவில்லை. அதற்குப்‌ பதிலாகக்‌ கூரத்தாழ்வான்‌; ஓலையில்‌ 
எழுதியிருந்த வாக்யெத்தின்‌ அடியில்‌ த்ரோணமஸ்தி தத8 பரம்‌ 
(அதற்குமேல்‌ அரோணம்‌ என்பது உண்டு) என்று எழுதி 
னாராம்‌. சிவம்‌, துரோணம்‌ என்ற சொற்கள்‌ இரண்டும்‌ (குறுணி, 
முக்குறுணி போன்று) முகத்தலுக்கான வெவ்வேறு அளவு 
களின்‌ பெயர்‌. இவ்விதம்‌ இருபொருள்‌ கொண்ட சொற்களால்‌ 
அவர்‌ எழுதியது வேண்டுமென்றே இராஜசபையை அவமானம்‌ 
செய்ததாகக்‌ கருதப்பட்டது. அதன்மீது பெரிய கம்பி, கூரத்‌ 
தாழ்வான்‌ ஆகிய இருவரும்‌ தங்கள்‌ கண்களைப்‌ பறிகொடுக்க 
நேர்க்ததாம்‌. 


பெரியகம்பி முதுமையை அடைந்திருக்தபடியால்‌ அதைப்‌ 
பொறுக்காமல்‌ வேதனைப்பட்டு; தலைககரத்திலிருந்து திரும்‌ 
பும்‌ வழியிலே நடுவில்‌ உயிர்‌ நீத்தார்‌. இந்தச்‌ சம்பவம்‌ காள 
யுக்தி ஆண்டு ஈடந்ததாகக்‌ குருபரம்பரைகள்‌ கூறும்‌, 


கூரத்தாழ்வானோ கங்கை கொண்ட சோழ புரதத்தின்‌ 
நகர்ப்புறத்தே அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியின்‌ வீட்டிலே 
தன்னுடைய கண்ணின்‌ புண்‌ குணமாகும்‌ வரையில்‌ தங்க 
யிருந்து புண்‌ நீங்கக்‌ குணம்‌ ஏற்பட்டதும்‌ ஸ்ரீரங்கத்தை 
அடைந்தார்‌. இராமாஅஜர்‌ அதற்கு முன்னதாக அம்‌ நகரைத்‌ 
துறந்து வெளியேறிவிட்டார்‌. குருடரான கூரத்தாழ்வாருக்கு 
அங்கே தங்கியிருக்க இடம்‌ கிடைக்கவில்லை. அதனால்‌ மனம்‌ 
கசந்த, அவர்‌ அவ்வூரை விட்டுக்‌ ளெம்பித்‌ திருமாலிருஞ்‌ 
சோலையை அடைந்தார்‌. அங்கே அவர்‌ பதினொரு வருஷங்‌ 
கள்‌ தங்கியிருர்தாராம்‌, ஹொய்சள நாட்டினின்‌ அம்‌ இராமா 
அஜர்‌ திரும்பி வந்த பிறகு, பழையபடியே இருவரும்‌ ஒன்னாக 
கூடின ராம்‌. 


"பெரியகம்பி இருநாடு சென்ற காளயுக்தி வருஷத்தைக்‌ 
ஓடி, 1078-79-க்குச்‌ சரியாக வந்த ப்‌. கொள்வர்‌, 


௨௨௭ 


அது முதற்‌ குலோத்துங்க சோழன்‌ ஆட்சிக்‌ காலமாகும்‌. 
அவர்‌ சோழர்‌ தலைககரான கங்கை கொண்ட சோறபுரத்‌ 
துக்கு வந்த சிறிது காலத்துக்குள்ளாகவே இறக்துபட்டாராத 
லின்‌; இராமாநுஜரைச்‌ சோழமன்னன்‌ நிர்ப்பக்தப்படுதீதிய 
தும்‌, அதற்குப்‌ பணியவிரும்பாமல்‌ சோழ நாட்டைத்‌ துறக்து 
இராமாநுஜர்‌ ஹொய்சள தேசத்தை அடைந்ததும்‌ அந்த 
வருஷமே நடைபெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ எனவும்‌ கொள்வர்‌. 


இராமாநுஜர்‌ ஹொய்சள நாட்டிலே பன்னிரண்டு ஆண்டு ' 
கள்‌ தங்கயிருக்தாராம்‌. அதன்‌ பிறகு அவரைத்‌ அன்புத்‌ 
திய சோழ மன்னன்‌ (அதாவது முதற்‌ குலோத்துங்கன்‌) 
இறந்துவிட்டான்‌ என்ற செய்திகேட்டு அவர்‌ திரும்பவும்‌ 
ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்தாராம்‌. அதற்குப்‌ பிறகே அவர்‌ 
தம்‌ சிஷ்யரான கூரத்தாழ்வானோடு சேர்ந்தது. அவர்‌ 
ஹொய்சள தேசத்தில்‌ இருந்த நாளில்‌ அம்காட்டு ஜைன 
மன்னனான பிட்டிகதேவனை வைஷ்ணவ மதத்துக்கு மாற்றித்‌ 
தப்த முத்திரை! தரிக்கச்செய்து அவனுக்கு விஷ்ணுவர்த்த 
னன்‌ என்ற பெயரையும்‌ அளித்தாராம்‌. 


குருபரம்பரை விவரப்படி. பிட்டிகதேவன்‌ முதலில்‌ ஜைன 
மதத்தைப்‌ பின்பற்றுபவனாக இருந்தான்‌ என்றும்‌ அவன்‌ 
வைஷ்ணவ மதத்தையடைந்த பிறகு விஷ்ணுவர்த்தனன்‌ 
என்ற பெயரைத்‌ தரித்தான்‌ என்‌ அம்‌ தெரியவருகிறது. ஆனால்‌ 
சாசனங்களிலே அவனுடைய ஆட்சிக்‌ காலத்தின்‌ ஆரம்பத்தி 
லிருக்தே,ஆட்சிக்காலம்‌ முழுவதும்‌ அவன்‌ விஷ்ணுவர்‌ தீதனன்‌' 
என்னு குறிக்கப்‌ பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. அன்‌ றி,பிட்டி 
அல்லது பிட்டிகன்‌ என்பதும்‌ விஷ்ணு என்பதன்‌ வேறு 
வடிவமே; பிராரருதத்தின்‌ வழியாக வக்ததாகும்‌. 


இராமாநுஜர்‌ தம்மைத்‌ துன்புறுத்திய சோழ மன்னன்‌ 
(அதாவது முதற்‌ குலோத்துங்கன்‌) இறந்துபோன செய்தி 
யைக்‌ கேட்டபிறகே ஹொய்சள காட்டிலிருந்து சோழதேசம்‌ 
வந்தடைந்தார்‌ என்பதானால்‌ அவர்‌ ஹொய்சள காட்டில்‌ தங்க 
யிருந்த காலம்‌ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வரும்‌. 
அம்மன்னன்‌ இ, பி. 1170-ஆண்டு சிங்காதனம்‌ ஏறி ஐம்பது 
ஆண்டுகள்‌ அரசுபுரிக்திருக்கிறான்‌. அதனால்‌ அவன்‌ இறச்து 


௨௨௮ 

போனது இ.பி. 1120- ஆண்டாகும்‌. இ.பி. 1078-9- ஆம்‌ ஆண்டுக்‌ 
குச்‌ சரியான காளயுக்தியில்‌ இராமாஅஜர்‌ சோழ தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, இ. பி. 1120-ஆம்‌ ஆண்டுக்குப்‌ 
பிறகு அவர்‌ திரும்பி வந்தார்‌ என்பாராயின்‌, அவர்‌ வெளி 
தேசத்திலே தங்கிய காலம்‌ காற்பது ஆண்டுகளுக்கு மேலாகும்‌. 
ஆயினும்‌ குருபரம்பரைகளோ அந்தக்‌ காலம்‌ பன்னிரண்டு 
ஆண்டுகளே என்று கூறுகின்றன. 


இராமாஅஜருடைய வாழ்க்கை வரலாற்றைக்‌ கூறுவ 
தாகப்‌ பிள்ளை லோகஞ்சீயர்‌ என்பார்‌ இராமாநஜார்ய திவ்ய 
சரிதம்‌ என்று தமிழிலே ஒரு மால்‌ எழுதியிருக்ரறொர்‌. அதிலே 
அவர்‌ பழையநால்‌ ஏதோ ஒன்றிலிருந்து சில பாடல்களை மேற்‌ 
கோளாக எடுத்து ஆண்டிருக்இறுர்‌. அந்தப்‌ பாடல்கள்‌ எந்த 
ஆரலிலிருக்து எடுக்கப்பெற்றவை என்பதோ அந்த நூலை 
இயற்றியவர்‌ யார்‌ என்பதோ தெரியவில்லை. எனினும்‌ அவை 
பழமை வாய்ந்தவை என்பது நிச்சயம்‌. 


இராமாநுஜர்‌ வேதாந்த சூத்திரங்கள்‌ எனப்பெறும்‌ 
பிரம்ம சூத்திரத்துக்குத்‌ தாம்‌ இயற்றிய ஸ்ரீ பாஷ்யத்தை 
எழுதப்‌ பல தடவைகள்‌ ஆரம்பித்திருக்கறார்‌. ஒவ்வொரு 
சமயமும்‌ அது முற்றும்‌ பூர்த்தியாகாமல்‌ ஏதோ இடை 
பூறுகளால்‌ கின்றுவிட்டது. சோழ காட்டைத்‌ துறக்து அவர்‌ 
ஹொய்சள தேசம்‌ போன சமயம்‌ ௮௮ மூன்‌ றில்‌ இரண்டு 
கூறே முடிந்திருந்தது ; ஒரு கூறு பாக்இயிருந்தது. அந்த 
மூன்‌.றில்‌ ஒரு பகுதியை அவர்‌ திரும்பவும்‌ சோழ நாட்டை 
அடைந்து தம்‌ சிஷ்யர்‌ கூரத்தாழ்வானோடு கூடி அ௮ரங்கமாகக 
ரில்‌ வசிக்கத்‌ அவங்க பின்னரே எழுதி முடித்தாராம்‌. இவ்‌ 
விதம்‌ அவர்‌ ஸ்ரீபாஷியத்தை எழுதி முடித்தது சகாப்தம்‌ 
1077, அதாவது இ, டி. 1155-56-ஆம்‌ ஆண்டாகும்‌ என்று 
இராமாஅஜார்ய திவ்ய சரிதையில்‌ மேற்கோளாக எடுத்துச்‌ 
காட்டப்பெற்ற செய்யுள்‌ ஒன்று தெரிவிக்றெது. 


இன்ன வாறு திருப்பதிகள்‌ 

எங்கும்‌ வாழ்வித்‌ தெதிராஜன்‌ 
தன்ன தாக்கித்‌ தரிசனமும்‌ 

கரணி யெங்கும்‌ விளங்குவித்து 


௨௨௯ 


முன்னம்‌ உரைத்த பாடியத்தின்‌ 
முற்ற மூன்றத்‌ தொருகூறு 
தன்னைச்‌ சென்றாண்‌ டாயிரத்தாங்‌ 
கெழுபத்‌ தேழில்‌ சாத்தினான்‌. 
(பச்கம்‌-—243.) 


குரு பரம்பரைகளில்‌ காணும்‌ சம்பிரதாயக்‌ கணக்குப்படி 
அவர்‌ சகாப்தம்‌ 1059, அதாவது இ.பி. 1131-38-ஆம்‌ ஆண்டில்‌ 
பரமபதம்‌ அடைந்தார்‌. அப்படியானால்‌ அவர்‌ ஸ்ரீபாஷ்‌ ' 
யத்தை எழுதிப்‌ பூர்த்தி செய்தது அதற்கு முந்திய நிகழ்ச்சி 
யாக இருத்தல்‌ வேண்டும்‌. ஆகவே அர்த ஆண்டு சகாப்தம்‌ 
1047 அதாவது இ.பி, 1125-26-ஆம்‌ வருஷமாக இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்று நிச்சயித்து; பாடலில்‌ கண்ட சகாப்தத்தை 
முப்பது வருஷம்‌ குறைத்துக்‌ கணக்‌ ட்டார்‌ ஸ்ரீ ராயர்‌. 


எனினும்‌ ஒரு விஷயத்தை நரம்‌ முக்கியமாகக்‌ கருதவேண்‌ 
டும்‌. இவ்வாசாரியப்‌ பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றைத்‌ 
தெரிவிக்கும்‌ நூல்களிலே இம்‌ மேற்கோள்‌ செய்யுள்களில்‌ 
காணும்‌ சகாப்த வருஷமே காலமுறைப்படி மிகவும்‌ பழமை 
யான நூலைச்‌ சேர்ந்ததாகும்‌ ; அன்றி, இவர்‌ வாழ்க்கையின்‌ 
இரு வேறு சம்பவங்களை எடுத்துக்கூறும்‌ இடங்களில்‌ ௮ம்‌ 
நூலிலே மேற்கோள்‌ காட்டப்பெற்ற இரு வேறு செய்யுட்‌ 
களில்‌ குறிக்கப்பெறும்‌ காலத்தை ஒத்ததாகவும்‌ உள்ள அ. 


இராமாதஅஜர்‌ ஹொய்சள தேசத்திலிருந்து ஸ்ரீரங்கம்‌ 
திரும்பிய வரலாறு வேறு ஒரு பாடலில்‌ காணப்படுகிறது. 


ஆய்ந்த சகாப்த மாயிரத்தைம்‌ 
பத்தொன்பதினீங்கி நின்அம்‌ 
போந்து பதினோ ராண்டிங்கன்‌ 
புகழ்தான்‌ வளர்க்த பெரும்பூதர்‌ 
வேந்தன்‌ எண்ணி லாஅன்ப 
ருடனும்‌ அரங்க ஈகர்‌எப்திப்‌ 
பாந்த ளஎணையயில்‌) அயில்பரமன்‌ 
பாதம்‌ பணிக்தங்‌ குறைந்திடுநாள்‌. 


உ௩௰ 

சகாப்தம்‌ 1059-ஆம்‌ ஆண்டில்‌ ஸ்ரீரங்கத்தை விட்டுக்‌ ளம்‌ 
பிய அவர்‌ பதினோர்‌ ஆண்டுகள்‌ வெளி நாட்டிலே இருந்து 
விட்டுத்‌ திரும்பவும்‌ அரங்கப்‌ பெருக்கரை அடைந்தார்‌ என்று 
கூறுகிறது அந்தச்‌ செய்யுள்‌. அவர்‌ ஹொய்சள தேசத்திலே 
தங்கியிருந்த காலம்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ என்று சம்பிர 
தாய நூல்கள்‌ கூறுகின்றன. ஆனால்‌ இந்தச்‌ செய்யுளிலே 
௮து பதினோராண்டுக்‌ காலமே என்று தெளிவாகக்‌ காணப்‌ 
படுகிறது. இரண்டும்‌ சரியானதாகத்தான்‌ இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. ஏதாவது ஒன்றைத்‌ தவறெனத்‌ தள்ள வேண்டியதில்லை. 
அவர்‌ ஹொய்சள காட்டிலே சென்றிருக்க இடத்தில்‌ தங்கெது 
பதினோராண்டுகள்‌ எனவும்‌, மற்றும்‌ ஓர்‌ ஆண்டு ஸ்ரீரங்கத 
திலிருந்து அவ்விடம்‌ சென்றதிலும்‌ மறுபடியும்‌ திரும்பிவந்த 
திலும்‌ செலவழிந்த காலமாகவும்‌ இருக்கலாம்‌. 


இவ்விதமே "இருத்தல்‌ வேண்டும்‌ என்பது அதே நூலில்‌ 
- மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட மற்றொரு செய்யுளிலிரும்து 
விளங்குகின்றது. 


அன்றங்‌ இருந்த வருள்கூரத்‌ 
தாழ்வா னரங்க நகரடைய 
அன்றெத ராச னடியார்‌ 
தம்மை வாசல்‌ விடாதிருப்பச்‌ 
சென்ற திருமா லிருஞ்சோலைச்‌ 
செல்வர்‌ தம்மைத்‌ அசந்த க்கட ) 
ஒன்‌ றி யழகர்‌ தம்பதியில்‌ 
பதினே ராண்டு ழைந்ததற்பின்‌. 


(பக்கம்‌--229) 


கங்கை கொண்ட சோழபுரத்திலிருக்து திரும்பிய. கூரத்தாழ்‌ 
வானுக்கு அங்கே புகலிடம்‌ கிடைக்காததால்‌ அவர்‌ திரு 
மாலிருஞ்சோலையை அடைந்து அவ்விடத்திலே அழகரைப்‌ 
பணிர்‌ தகொண்டு பதினோராண்டுகள்‌ வித்தார்‌ என்றும்‌ 
௮ தற்குப்‌ பிறகே தம்‌ ஆசிரியரான இராமாஅஜரைச்‌ சேர்ச்‌ 
தார்‌ என்றும்‌ இந்தப்‌ பாடல்‌ கூறுகிறது. அவரும்‌ தம்‌ 
கண்ணே இழந்த பிறகு அந்தப்‌ புண்‌ ஆறுவதற்காகத்‌ தலை 
ஈகரிலேயே ஈசர்ப்‌ புறத்தில்‌ அரண்மனைப்‌ பணிப்பெண்‌ 


௨௩௬ 


ஒருத்தியின்‌ வீட்டில்‌ சிறிது காலம்‌ தங்கியிருந்தார்‌. அதற்குப்‌ 
பிறகே அவர்‌ ஸ்ரீரங்கத்தை நோக்கிக்‌ ளெம்பினார்‌. இதனால்‌ 
அவர்‌ கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ தம்‌ கண்ணே இழந்த 
பின்‌ திருமாலிருஞ்சோலையை அடைந்ததற்கு ஒரு வருஷ காலம்‌ 
பிடித்திருக்கலாம்‌ என்று கொள்வதில்‌ தவறு இல்லை, 


மேலே நரம்‌ எடுத்துக்காட்டியுள்ள செய்யுளின்‌ படி, 
இராமாநுஜர்‌ சோழ நாட்டைவிட்டு மைசூர்ப்‌ பகுதிக்குக்‌ 
இளம்பியது சகாப்தம்‌ 1059 அதாவது இ.பி. 1187-88-ஆம்‌ - 
ஆண்டாகும்‌. அவ்விதமாயின்‌, பெரியகம்பி தம்‌ கண்ணைப்‌ 
பறிகொடுத்து அந்தக்‌ கொடுமை தாங்கமாட்டாமல்‌ உயிர்‌ 
துறந்ததாகக்‌ குறிக்கப்பெறும்‌ காளயுக்தி ஆண்டு சகாப்தம்‌ 
1060 அல்லது இ.பி, 1189-39 ஆண்டுக்குச்‌ சரியான காள 
யுக்தியே ஆகும்‌. கண்ணைப்‌ பிடுங்கிய உடனே பெரியசம்பி 
இறந்துபட்டார்‌ என்று குறிக்கப்‌ பெ றவில்லை; சிறிது காலம்‌ 
உயிர்‌ தாங்கித்‌ தலைககரிலிருக்து ஊர்‌ திரும்பும்‌ வழியிலே ஓர்‌ 
இடத்தில்‌ உயிர்‌ துறந்தார்‌ என்று கூறப்படுகிறது. அன்றி, 
பெரியறம்பியும்‌ கூரத்தாழ்வானும்‌ இராஜ மனுஷ்யர்களுடன்‌ 
ஸ்ரீ ரங்கத்தைவிட்டுக்‌ ளெம்பிய வுடனே இராமாஅஜரும்‌ 
அர்சகரத்தைத்‌ அறந்து மைசூருக்குக்‌ இளம்பிவிட்டார்‌. தலை 
நகருக்குக்‌ ளெம்பிய பெரியசம்பியும்‌ கூரத்தாழ்வானும்‌ அதை 
அடைந்து, இராஜமனுஷர்களுடன்‌ விவாதத்தில்‌ ஈடுபட்டுப்‌ 
பார்வை இழந்ததற்குச்‌ சிறிது காலமாவது பிடித்திருக்கும்‌. 
ஆகவே இராமாஅஜர்‌ சோழநாட்டை விட்டுப்‌ புறப்பட்டது 
சகாப்தம்‌ 1059-இன்‌ கடைசியிலும்‌; பெரியநம்பிகள்‌ இறந்தது 
அடுத்த சகாப்தம்‌ 1060-இன்‌ ஆரம்பத்திலும்‌ கஈடைபெற்‌ 
நிருத்தல்‌ சாத்தியமே. அவ்விதமாயின்‌ இந்தச்‌ சம்பவங்கள்‌ 
இ.பி. 1188-ஆம்‌ ஆண்டில்‌ நிகழ்த்திருத்தல்‌ 'வேண்டும்‌. 


பன்னிரண்டு ஆண்டுகள்‌ கழித்து ஹொய்சள தேசத்‌ 
இலிருந்து இராமாதுஜர்‌ சோழ காடு திரும்பியது, தம்மைத்‌ 
துன்புறுத்திய சோழ மன்னன்‌ இறந்துவிட்டான்‌ என்ற 
செய்தியைக்‌ கேட்ட பின்னரே ஆகும்‌ என்பர்‌, அவ்வித 
மாயின்‌, ௮வர்‌ சோழ காடு இரும்பியதாகக்‌ கொள்ளக்கூடிய 
இ.பி. 1150-ஆம்‌ ஆண்டுக்கு அணித்தாகவே அவரைத்‌ அன்‌ 
புறுத்திய சோழ மன்னன்‌ இறர்்‌துபோயிருத்தல்‌ வேண்டும்‌. 


௨௩௨ 


அந்நாளிலே சோழ சிங்காதனத்தில்‌ அமர்ந்திருந்தவன்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ஆவான்‌. அவன்‌ ௫, பி. 1188. 
ஆம்‌ ஆண்டில்‌ மே மாதத்துக்கும்‌ ஜூலை மாதத்துக்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தில்‌ முடிசூட்டப்‌ பெற்றன்‌ என்று 
கணக்டடெப்பட்டுள்ளத. (எபி. இந்திகா, பத்தாம்‌ வால்யூம்‌, 185 
பக்கம்‌ ; பதினோராம்‌ வால்யூம்‌, 287 பக்கம்‌). அவன்‌ பதினாறு 
வருஷங்களுக்கு மேல்‌ அரசு செலுத்தியிருக்கறான்‌: தெலுங்கு 
தேசத்திலே கடைக்கும்‌ அவனுடைய சாசனங்களிலே ஆட்ட 
ஆண்டோடு சகாப்தமும்‌ சேர்க்‌ துக்‌ காணப்படுகிறது. அதைக்‌ 
கொண்டு கவனிக்கும்போது அவனுடைய ஆட்சியின்‌ பதினா 
ரூம்‌ ஆண்டு சகாப்தம்‌ 1070-71 ஆகும்‌ (தே. இ. சாசனங்கள்‌, 
நான்காம்‌ வால்யூம்‌, 1044 நெ,; ஆரும்‌ வால்யூம்‌, 184 கெ). 
அவனுடைய ஆட்சியின்‌ பதினேழாம்‌ (1908-ஆண்டு 6 கெ. 
சாசனம்‌.) ஆண்டுக்கு மேற்பட்ட ஆண்டைக்‌ கொண்ட 
சாசனம்‌ இதுவரையில்‌ இடைக்கவில்லை. ஆகவே அவனது 
ஆட்சி இ. பி. 1150-ஆம்‌ ஆண்டிலே முடிவடைந்திருத்தல்‌ 


வேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌. 


இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ சவபெருமானிடத்திலே 
அதீதமான பக்தி கொண்டவன்‌ என்பதையும்‌ நாம்‌ அறி 
வோம்‌. அவன்‌ தில்லையில்‌ ஈடம்புரியும்‌ எம்பெருமான்‌ 
கோயிலை விஸ்தாரமாக்கனொன்‌. அதற்கு இடையூராக இருந்த 
கோவிக்தராஜப்‌ பெருமானாகிய விஷ்ணுவின்‌ விக்ரெகத்‌ 
தைப்‌ பெயர்த்து எடுத்து 6 அவருடைய வாசஸ்தலமான கட 
அக்கே' அனுப்பிவைத்தானாம்‌. இதை அவனுடைய ஆசிரி 
ரும்‌ ஆஸ்தானக்‌ கவிஞருமான ஒட்டக்கூத்தர்‌, 


“்‌ தில்லைத்‌ தருமன்‌ றின்‌ முன்னிற்‌ சிறுதெய்வத்‌ 
தொல்லைக்‌ குறும்பு தொலைத்‌ தெடுத்து ”- 
்‌ (கண்ணி-39) 


என்று குலோத்துங்கசோழன்‌ உலாவிலும்‌ 


“பொன்னிற்‌ குயிற்றிப்‌ புறம்பிற்‌ குறும்பறுத்து . 
முன்னர்க்‌ கடலகழின்‌ மூழ்குவித;: த சென்னி”). , 
த்க்‌ 


க்‌ 


என்று இராஜராஜசோழன்‌ உலாவிலும்‌ 


மூக்க 


“ முன்றிற்‌ இடந்த கருங்கடல்‌ போய்‌ 
முன்னைக்‌ கடல்புகப்‌ பின்னைத்‌ இல்லை 
மன்றிற்‌ டெங்கண்ட கொண்டன்‌ மைந்தன்‌ 
மரகத மேருவை வாழ்த்தினவே,” 
(தாழிசை 777) 


என்று தக்கயாகப்பரணியிலும்‌ தெளிவாக எடுத்துரைத்திருக்‌ 
இருர்‌. தக்கயாகப்பரணி.னை்‌ உரையாசிரியரும்‌ இந்நிகழ்ச்சி 
யைக்‌ குலோத்துங்கன்‌ புரிக்ததென்றே விளக்கமாகக்‌ கூறு 
றார்‌. அன்றி, இம்மன்னனுடைய ஆட்சியின்‌ பதினான்காம்‌ 
ஆண்டு கொண்டதாகத்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா ஆடுதுறையி 
லிருந்து இடைக்கும்‌ கல்வெட்டு ஒன்றிலும்‌ இம்தச்‌ சம்பவம்‌ 
குறிக்கப்பட்டிருக்றெது. (1907-ஆம்‌ வருஷத்தின்‌ 363 ரெ. 
சாசனம்‌. இந்த விவரத்தைப்‌ புகழ்ந்து உரைத்துக்கொண்டே 
இக்தச்‌ கல்வெட்டு ஆரம்பமரவதாகத்‌ தோற்றுகிறது. ஆயி 
னும்‌ அந்தப்‌ பகுதி சிதிலமாக உள்ள து. அந்தக்‌ கல்வெட்டின்‌ 
மற்றப்பகுந நல்ல நிலைமையில்‌ இருப்பதைக்‌ கவனிக்கும்‌ 
போது இந்தப்‌ பகுதி வேண்டுமென்றே சிதைக்கப்‌ பெற்றிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்று எண்ணத்‌ தோன்‌ அழெது!) இவ்விதம்‌ 
சாசன வழக்கு, இலக்கிய வழக்கு ஆயெ இரண்டும்‌ 
ஒருங்கே இதன்‌ புகழை இரண்டாம்‌ குலோத்துங்கனுக்கு 
ஏற்றிக்கூறுவது தெளிவாகும்‌. 


[இவற்றைக்‌ கவனிக்கும்போது இரண்டாம்‌ குலோத்துங்க 
சோழன்‌ தில்லையில்‌ ஈடராஜப்பெருமான்‌ ஆலயத்தை விஸ்‌ 
தரித்து, திருப்பணி செய்த விவரத்தை எடுத்துக்கூறும்‌ புலவர்‌, 
அவனுடைய முன்னோர்களிலே ஒருவன்‌ செய்த செயலை அம்‌ 
மன்னனுக்கு ஏற்றிக்‌ கூறுறொர்‌' என்று கொள்ளமுடியா 
தென்பது தெளிவாக விளங்கும்‌. இன்னும்‌, அந்தக்‌ கவிஞர்‌ 
பெருமான்‌ விக்ரெமசோழன்‌; இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, 
இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ஆயெ மூவருடைய அவைக்களத்‌ 
தையும்‌ அலங்கரித்தவர்‌ என்பதையும்‌, அம்‌ மூவர்‌ பேரிலும்‌ 
தனித்தனியே உலாப்‌ பிரபந்தம்‌ பாடியுள்ளார்‌ என்பதையும்‌ 
நாம்‌ அறிவோம்‌. அவற்றுள்‌ அவர்‌ இக்தச்‌ செயலை மற்றவர்‌ 
களுக்கு ஏற்றிக்‌ கூறாமல்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ புக 
ழாகவே உரைக்ரொொர்‌ என்பதையும்‌ காரம்‌ கருத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. ] 


og 


௨௩௪ 


இவ்விதம்‌ கோவிந்தராஜப்‌ பெருமாள்‌ விக்ரெகத்தைப்‌ 
பிடுங்கிக்‌ கடலில்‌ எறி்த சோழமன்னன்‌ குலோத்துங்கனே 
யாவன்‌ என்பதை வைஷ்ணவ சம்பிரதாய நூல்களும்‌ தெரிவிக்‌ 
இன்றன. இராமாநுஜார்ய திவ்ய சரிதையில்‌ இதுபற்றிக்‌ குறைப்‌ 
பாடல்‌ ஒன்று மேற்கோள்‌ கொடுக்கப்பட்டுள்ள து. 


6 அம்பொற்‌ குடைச்‌ சகனாயிரத்‌ 
தோன்பதாம்‌ வருஷத்துத்‌ தென்பால்‌ 
சென்னி குலோத்துங்கன்‌ சித்திரகூடச்‌ 
செங்கண்மால்‌ தன்னை அலையெறி மாள்தான்‌ ”. 
(பக்கம்‌-226) 


இதிலே அம்மன்னன்‌ சென்னி குலோத்துங்கன்‌ என்று 
தெளிவாக உள்ளது. [இந்தப்‌ பாடலின்‌ படி. கோவிக்தராஜ 
ரைக்‌ கடலில்‌ எறிச்த ஆண்டு சகாப்தம்‌ 1009 ஆகும்‌. அப்படி 
யானால்‌ அது இ.பி. 1087-8- ஆம்‌ ஆண்டில்‌ முதற்‌ குலோத்துங்க 
சோழன்‌ ஆட்சியின்‌ முற்பகுதியில்‌ ல அகட்டு வேண்டும்‌. 
ஆனால்‌, இந்தச்‌ சம்பவம்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சிக்‌ 
காலத்தே நிகழ்க்த தென்பதை காம்‌ மேலே கண்டோம்‌. 
ஆகவே இந்தப்‌ பாடலில்‌ உள்ள ஆண்டு இரண்டாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌ சிங்காதனம்‌ ஏறிய சகாப்தம்‌ 1055-க்கும்‌, இக்தச்‌ 
சம்பவம்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌ அவனுடைய ஆடுதுறைக்‌ கல்‌ 
வெட்டின்‌ ஆண்டான அவனது ஆட்சியின்‌ பதினான்காம்‌ 
வருஷத்துக்குச்‌ சரியான சகாப்தம்‌ 1038-க்கும்‌ இடைப்பட்ட 
தாக இருத்தல்‌ வேண்டும்‌. அது 1059-ஆம்‌ ஆண்டேபோலும்‌. 
அவ்விடம்‌ மேற்கோள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ பாடல்‌ குறை 
யாக உள்ளது. அதன்‌ முழு உருவம்‌ கிடைக்கவில்லை. அது 
இடைக்குமானால்‌ ஆண்டு என்னவென்பதை நிச்சயமாகக்‌ கூற 
முடியும்‌] இவற்றைக்‌ கவனிக்கும்போது இராமாநுஜர்‌ காலத்‌ 
தில்‌ ஆண்ட சோழமன்னன்‌, வைஷ்ணவ மதத்துக்கு விரோத 
மாக இருக்தான்‌ என்பதை எடுத்துக்காட்டக்‌ குருபரம்பரை 
நூல்கள்‌ கூறும்‌ இரண்டு சம்பவங்களுள்‌ ஒன்று இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ நிகழ்ச்ததென்பது நன்கு விளங்‌ 
கும்‌. [ இன்னும்‌, குலோத்துங்கன்‌ என்ற பெயரைப்‌ பிற்காலத்‌ 
துக்‌ குருபரம்பரை நூல்கள்‌ சோழர்களுடைய பொதுப்‌ பெய 
ராகக்‌ கொண்டுள்ளன என்று கூறுவதும்‌ ஏற்கக்‌ கூடியதல்ல 
வென்பது தெளிவாகும்‌]. 


௨௧௩௫ 


இதே சம்பவம்பற்றிக்‌ குருபரம்பரை. நூல்கள்‌ கூறும்‌ 
மற்றொரு கிகழ்ச்சியும்‌ இதே முடிவை உறுதிப்‌ படுத்துகிறது. 
சிதம்பரத்திலே கோவிந்தராஜப்‌ பெருமான்‌ கோயில்‌ அழிக்‌ 
கப்‌ பெற்றபின்‌, வைஷ்ணவ அடியார்கள்‌ சிலர்‌ அவருடைய 
விக்ரகத்தை மீட்டுத்‌ திருப்பதி எடுத்துச்‌ சென்று அங்கே 
தங்கள்‌ வீட்டில்‌ வைத்துப்‌ பாதுகாத்து வக்தார்களாம்‌. இதைக்‌ 
கேள்வியுற்ற இராமாநுஜர்‌ ஒதுங்கவும்‌ கூரையில்லாமல்‌ திண்‌ 
டாடும்‌ எம்பெருமானுக்குத்‌ திருப்பதியிலே ஒரு கோயில்‌ : 
நிர்மாணித்து அதிலே அவரைப்‌ பிரதிஷ்டைசெய்து வைத்‌ 
தாராம்‌. இந்தக்‌ கைங்கரியத்தில்‌ அவரால்‌ வைஷ்ணவ 
மதத்துக்கு மாறிய கட்டிதேவ யாதவராயன்‌ என்னும்‌ வேம்‌ 
தன்‌ ஒருவன்‌ அவருக்குப்‌ பெரிதும்‌ உதவியாக நின்றான்‌. 


திருப்பதியிலே இராமாநுஜர்‌ தம்‌ காரியத்தைச்‌ செய்து 
முடிக்க உதவிய கட்டிதேவன்‌ என்பான்‌ அந்நாளிலே திருப்பதி, 
காளஹஸ்தி ஆயெ இடங்கள்‌ கொண்ட பகுதியை ஆண்டுவந்த 
யாதவராயர்‌ என்னும்‌ குறுகிலமன்னர்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்த 
வன்‌. இரண்டாம்‌ குலோத்துங்கனுடைய ஆட்சியின்‌ ஆரும்‌ 
ஆண்டு கொண்டதாகக்‌ காளஹஸ்தியிலிருந்து இடைக்கும்‌ 
சாசனம்‌ஒன்‌ றில்‌ கட்டி. தேவனான குலோத்துங்கயாதவராயன்‌ 
என்பான்‌ பிராமணர்கள்‌, தபஸ்விகள்‌, மற்றும்‌ இதரர்‌ ஆடு 
யோருக்குக்‌ கோயிலிலே உணவு அளிப்பதற்காக வீரமங்கலம்‌ 
என்னும்‌ ரொமத்தைத்‌ தானம்‌ அளித்த செய்தி காணப்படு 
இறது. (1922-ஆம்‌ ஆண்டின்‌ 83-செ. சாசனம்‌). இராமாஅஜர்‌ 
திருப்பதியிலே கோயில்‌ எழுப்ப உதவி புரிந்த கட்டிதேவ 
யாதவராயன்‌ இவனே போலும்‌. 


இவ்வாசாரியர்‌ வைஷ்ணவ மதத்தை ஙிலை நிறுத்திப்‌ 
பரப்புவதற்காகச்‌ செய்த கைங்கரியங்களுள்‌ இதையே கடை 
யானதாகச்‌ சம்பிரதாய நூல்கள்‌ கூறுகின்‌ றன. அதற்குள்‌ 
ளாகவே அவர்‌ மிகவும்‌ முதுமைப்‌ பருவம்‌ அடைசம்து விட்டார்‌. 
இர்தச்‌ சம்பவம்‌ இரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ இறந்த 
பிறகு; இராமாநுஜர்‌ மைசூர்‌ நாட்டிலிருக்து சோழகாடு திரும்‌. 
பிய பின்‌ நிகழ்க்ததாகவே இருத்தல்‌ வேண்டும்‌. 


வைஷ்ணவ மதத்தைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ அனைவரும்‌ 
சிவனே பரதெய்வம்‌ என்று தெரிவிக்கும்‌ ஓலையில்‌ கையெழுத்‌ 
இடவேண்டும்‌ என்று சோழமன்னன்‌ நிர்ப்பந்தித்தான்‌ என்று 


௨௩.௬ 


வைஷ்ணவ குருபரம்பரைகள்‌ கூறும்‌ இத்த வரலாறு வேறு 
எந்த இடத்திலும்‌ சொல்லப்பெறவில்லை. அதனால்‌ இந்தச்‌ 
சம்பவமே உண்மையாக கடக்ததுதானா அல்லது மதவிஷய 
மாக அதீதமான வைராக்கியம்‌ கொண்ட சிலருடைய ௧ ற்பனை 
யாக இருக்குமா என்று சந்தே௫க்கவும்‌ இடம்‌ ஏ.ற்பட்டுவிடு 
றது. எனினும்‌, சேக்ழொர்‌ எழுதிய திருத்தோண்டர்‌ புராணம்‌ 
என்னும்‌ பேரியபுராணத்திலே காணும்‌ ஒரு செய்யுள்‌ இந்தச்‌ 
சம்பவத்தைப்‌ பிரதிபலிப்பதாக உள்ளது. அந்தப்‌ புராணத்‌ 
_ இல்‌ வரும்‌ திருஞானசம்பக்த சுவாமிகள்‌ புராணத்தில்‌ வரு 
றெது அந்தச்‌ செய்யுள்‌. மதுரையிலே பாண்டிய மன்னன்‌ 
முன்னிலையில்‌ தருஞானசம்பம்தருக்கும்‌ சமணர்களுக்கும்‌ 
நடந்த மூன்றாவ்து பரீட்சையிலும்‌ சம்பந்தப்‌ பெருமான்‌ 
வெற்றிகொண்ட வரலாற்றைக்‌ கூறும்‌ இடத்தில்‌ ஆசிரியர்‌ 
சேக்கிழார்‌ பின்வருமாறு கூறுறோர்‌. 


“எம்பிரான்‌ சிவனே எல்லாப்‌ 

பொருளும்‌ என்‌ நெழுதும்‌ ஏட்டில்‌ 
்‌ தம்பிரான்‌ அருளால்‌ வேந்தன்‌ 

தன்னைமுன்‌ ஓங்கப்‌ பாட 

அம்புய மலராள்‌ மார்பன்‌ 
அனபாயன்‌ என்னுஞ்‌ சீர்த்திச்‌ 

செம்பியன்‌ செங்கோல்‌ என்னத்‌ 
தென்னன்‌ கூன்‌ நிமிர்ந்த தன்றே.” 

(செய்யுள்‌-841) 


அந்த வரலாறு பின்‌ வருமா று: சம்பந்தர்‌ பெருமானும்‌ 
சமணர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ சமய உண்மைகளை ஓலையில்‌ 
எழுதி அந்த ஓலைகளை வைகையில்‌ இடவேண்டும்‌. எந்த ஓலை 
வெள்ளத்தோடு அடித்துக்கொண்டு போகப்‌ பெறாமல்‌ 
வெள்ளத்தை எதிர்த்து முன்னேறிச்‌ செல்கிறதோ அந்த 
ஓலை கூறும்‌ சமயமேஉண் மையான து என்றும்‌ அம்த ஓலையை 
. எழுதியவர்களே வாதத்தில்‌ வெற்றி கொண்டவர்கள்‌ என்‌ மும்‌ 
தீர்மானிக்கப்படும்‌. இவ்விதம்‌ செய்த முடிவை ஏற்றுச்‌ சம்பக 
தர்‌ பெருமான்‌ வாழ்க அந்தணர்‌ என்று தொடங்கும்‌ பதிகத்தை 
எழுதி அந்த்‌ ஓலையை ஆற்றில்‌ இட்டார்‌. . சமணர்கள்‌ அத்தி 
நாத்தி (அஸ்தி நாஸ்தி : உண்டு இல்லை) என்று தங்கள்‌ சமய 
உண்மையை எழுதிய எட்டை அதேபோல வைசை ஆற்றில்‌ 


இட்டார்கள்‌. சம்பந்தர்‌ இட்ட ஏடு வெள்ள த்தோடு செல்லாமல்‌ 
வெள்ளத்தை எதிர்த்து முன்னேறிச்‌ சென்றது. சமணர்களு 
டைய ஏடோ வெள்ளத்தோடு போய்விட்டதாம்‌. இவ்விதம்‌ 
நடந்த விவாதப்‌ பேட்டியிலே சம்பந்தர்‌ வெற்றிகொண்டாராம்‌. 


இதைக்‌ கூறுமிடத்தில்‌ தான்‌ வருகிறது இந்தச்‌ செய்யுள்‌. 
( எம்பிரான்‌ சிவனே எல்லாப்போருளும்‌ என்று எழுதும்‌ எட்டில்‌ 
சம்பந்தர்‌ பெருமான்‌ வேந்தன்‌ ஒங்க வேண்டும்‌ என்று பாடிய 
தால்‌, பாண்டிய மன்னனுடைய கூன்‌ நிமிர்க்து சோழ மன - 
னனுடைய செங்கோல்‌ போல கேராக ஆயிற்று என்று 
உரைக்கிறார்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. பெரிய புராணத்திலே 
இந்தச்‌ செய்யுளுக்கு முன்னுள்ள பாடல்களிலே சம்பந்தர்‌ தம்‌ 
பதிகத்திலே எந்த எந்த விஷயங்களைக்‌ குறித்துப்‌ பாடியிருக்‌ 
இரறார்‌ என்பது தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. வேந்தனும்‌ 
ஓங்குக என்று அவர்‌ பாடியிருக்கறார்‌. இது பதிகத்தின்‌ முதற்‌ 
பாட்டிலேயே காணப்படுகிறது. ஆயினும்‌ “எம்பிரான்‌ சிவனே 
எல்லாப்‌ பொருளும்‌" என்பது அந்தப்‌ பதிகத்தில்‌ எந்த இடச்‌ 
இலும்‌ காணப்‌ பெறவில்லை. பதிகத்தில்‌ காணப்‌ பெறாத ஒரு 
தொடரை--சைவ சமயத்தின்‌ உள்‌ ளப ற உண்மையைத்‌ 
தெளிவாக எடுத்துக்‌ கூறும்‌ அற்தத்‌ தொடரை--சேக்கழோர்‌ 
தம்‌ புராணத்தில்‌ உபயோடத்திருப்பத கவனிக்கத்தக்கது. 


பெரிய புராணத்தின்‌ பாயிரத்திலே, 

* மேய விவ்வுரை கொண்டு விரும்புமாஞ்‌ 
சேய வன்‌ றிருப்‌ பேரம்பலஞ்‌ செய்ய 
தாய பொன்னணி சோழன்‌ டுழிபா 


ராய ரஈ பாய னரசவை? ல 
(பாயிரம்‌-8) 


என்று காணப்படுவதிலிருச்து அது பேரம்பலத்துக்குப்‌ 
பொன்வேய்ந்த சோழ மன்னன்‌ அசபாயன்‌ நாளையிலே 
இயற்றப்‌ பெற்ற தென்பது தெளிவாகும்‌. அதன்‌ ஆசிரியர்‌ 
சேக்ழொருடைய வரலாற்றை எழுதிய உமாபதி சிவாசாரியார்‌, 


நாடெங்குஞ்‌ சோழன்முனம்‌ தெரிந்தே யேற்று 
நற்குடிகாற்‌ பத்தெண்‌ ணாயிரத்து வந்த 

கூடல்ழொன்‌ புரிசைகழொன்‌ குலவுசீர்‌ வெண்‌ 
குளப்பாக்ச ழான்வரிசைச்‌ குளத்து ழான்முன்‌ 


உ௩௮ 


தேடுபுச்‌ ழாரிவருஞ்‌ சிறந்து வாழச்‌ 
சேக்ழொர்‌ குடியிலிந்த,த்‌ தேச முய்யப்‌ 
பாடல்புரி யருண்மொழித்தே வரும்பி னந்தம்‌ 
பாலரு வாயரும்வம்‌ துதித்து வாழ்க்தார்‌ 
(சேக்கிழார்‌ நாயனார்‌ புராணம்‌, செய்யுள்‌-12) 


அத்தகைய புகழ்வேளாண்‌ மரபிற்‌ சேக்‌ 
ழார்குடியில்‌ வந்தவருண்‌ மொழித்தே வர்க்குத்‌ 
தத்துபரி வளவனுக்தன்‌ செங்கோ லோச்சும்‌ 
- தலைமையளித்‌ தவர்தமக்குத்‌ தனது பேரும்‌ 
உத்தமச்சோ ழப்பல்ல வன்றுா னென்று 
முயர்பட்டங்‌ கொடுத்திடவாங்‌ கவர்ீர்‌ காட்டு 
நித்தனுறை திருகாகே சுரத்‌ இன்பு 
நிலைதலினான்‌ மறவாத நிலைமை மிக்கார்‌ -' 
(கை செய்யுள்‌-18) 


என்று கூறிச்செல்ரொர்‌. இதிலிருக்து பெரிய புராண ஆசிரியர்‌ 
குன்‌ றத்தூரில்‌ சேக்கிழார்‌ மரபில்‌ பிறந்தவர்‌ என்பதும்‌, அருண்‌ 
மொழித்‌ தேவர்‌ என்‌ ற பெயரைப்‌ பெற்றவர்‌ என்பதும்‌, பாலறர 
வாயர்‌ என்னும்‌ தம்பியை உடையவர்‌ என்பதும்‌, உத்தம 
சோழப்‌ பல்லவன்‌ என்ற பட்டத்தோடு சோழ மன்னனுக்கு 
மந்திரியாக விளங்யெவர்‌ என்பதும்‌ தெரியவரும்‌. இரண்டாம்‌ 
குலோத்துங்கனுடைய ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டு கொண்ட 
தாக்த்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா கோட்டூரிலிரும்‌து கடைக்கும்‌ கல்‌ 
வெட்டு ஒன்று குன்‌ றத்தூர்‌ சேக்கிழார்‌ பாலறுவாயன்‌ களப்‌ 
பாளராயன்‌ என்பான்‌ ஒருவன்‌ விளக்கெரிக்கப்‌ பொன்‌ 
கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்றது. (1912-ஆம்‌ ஆண்டின்‌ 
445 நெ, சாசனம்‌). பெரிய புராண ஆசிரியரின்‌ தம்பியே 
போலும்‌ இவ்‌ வதிகாரி. வ 


இவற்றால்‌ பெரிய புராணம்‌ இயற்றிய சேக்கிழார்‌ இரண்‌ 
டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ ஆட்சியில்‌ அரசாங்கத்தே உயர்‌ 
பதவி வடத்தார்‌ என்பது தெளிவாகும்‌. சைவ சமயத்துக்காக 
மன்னன்‌ புரிந்த திருப்பணிகள்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ அறிக 
இருப்பார்‌. இக்கிலையை அறிந்து கவனித்துப்‌ பார்த்தால்‌ அவர்‌ 
தம்‌ புராண்த்திலே இக்தப்‌ பகுதியை எழுதும்போது சோழ 
மன்னன்‌ * சிவன்‌ அன்றி வேறு. பொருள்‌ இல்லை ' (வாத்‌ 


௨௩௯ 


பரதரம்‌ சாஸ்தி) என்று பிறமகத்தினர்‌ அனைவரும்‌--முக்கய 
மாக வைஷ்ணவ மதத்தைப்‌ (ரின்பற்றுநிறவர்கள்‌ ஓலையில்‌ 
எழுதிக்‌ கையெழுத்‌ நட வேண்டும்‌ என்று வற்புறுத்திப்பெற்று 
வந்ததை மனத்தில்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ 
சம்பந்தர்‌ பதிகத்தில்‌ காணாத இவ்வாக்யெத்தைப்‌ புராணத்தே 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ உபயோகித்ததற்குப்‌ பிரமேயமே 
இல்லை என்னலாம்‌. 


இராமாநுஜருடைய வாழ்க்கையின்‌ கடைசி நாட்கள்‌ 
அதிகமான தொர்தரவுகள்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ அமைதியாகக்‌ : 
கழிந்தன வென்று தெரிகிறது. அச்காளில்‌ அரசு புரிந்த 
சோழ மன்னன்‌ அவரை ஆதரித்து வந்தான்‌ என்றும்‌ 
வைஷ்ணவ சம்பிரதாய நூல்கள்‌ கூறுகின்றன. அவரும்‌ 
முதுமை அடைந்து விட்டதால்‌ தமக்குப்‌ பிறகு தாம்‌ மேற்‌ 
கொண்ட சமயத்‌ திருப்பணியை நடத்திச்‌ செல்லச்‌ கூரத்தாழ்‌ 
வான்‌ குமாரராகிய பரர்சர பட்டரை ஆசாரியராக நியமனம்‌ 
செய்தார்‌. பின்பழயெ பெருமாள்‌ ஜீயர்‌ இயற்றியஅம்‌ ஆறாயிரப்‌ 
படி என்று பிரசித்தமாக வழங்கப்‌ பெறுவதுமான குருபரம்‌ 
பரையிலிரும்து பட்டருடைய நாளில்‌ சோழ சிங்காதனத்தில்‌ 
அமர்க்திருக்தவன்‌ திரிபுவனவீரதேவராயன்‌ என்ற பெயர்‌ 
கொண்டவன்‌ என்று தெரிகிறது. திரிபுவனவீரன்‌ என்பது 
மூன்றாம்‌ குலோத்துங்கனுடைய விருதுகளுள்‌ ஒன்றாகும்‌. அவ 
னுடைய சாசனங்கள்‌ பல அம்தப்‌ பெயரையே குறிக்கின்‌ றன. 
அவன்‌ இ.பி. 1178-ஆம்‌ ஆண்டு முதல்‌ இ.பி. 1217-ஆம்‌ ஆண்டு 
வரையில்‌ நாற்பது வருஷங்கள்‌ அரசு செலுத்தியிருக்கிறான்‌. 


பட்டர்‌ அதிகநாள்‌ உயிரோடு இருக்கவில்லை யென்றும்‌ 
சீக்ரெமொகவே திருநாடு அலங்கரிக்கச்‌ சென்று விட்டார்‌ 
என்றும்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ சொல்வர்‌. இதை யொட்டியே 
அவர்‌ தம்முடைய இருபத்தெட்டாம்‌ வயதில்‌ இறந்தார்‌ என்று 
அண்ணா அப்பங்கார்‌ தம்முடைய பழநடை விளக்கத்திலே கூறி 
யிருக்கிறார்‌. (கோபிநாத ராயர்‌ நூலில்‌ 40-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க). 
இருபத்தெட்டு என்பதை அவருடைய வயசாகக்‌ கொள்ளாமல்‌ 
ஆசாரிய பதவி வித்த வருஷமாகக்‌ கொள்வர்‌ சிலர்‌. எவ்வித 
மாயினும்‌, இதைக்‌ கொண்டு பட்டர்‌ இராமாஅஜருக்குப்‌ 
பிறகு மீண்ட காலம்‌ ஆசாரியராக விளங்காமல்‌ சீக்ரெமாகவே 
இறச்துவிட்டார்‌ என்று கொள்ளலாம்‌, 


உ௪ம௰ 


.." பட்டருக்குப்‌ பின்‌ ஈஞ்சியர்‌ வந்தார்‌. அவருக்குப்‌ பிறகு 
நம்பூர்‌ வரதராஜர்‌ பட்டத்துக்கு வந்தார்‌. அவர்‌ நம்பிள்ளை 
எனப்படுவார்‌; பின்னால்‌ லோகாசாரியர்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
பெற்றவர்‌. சகாப்தம்‌ 1175, அதாவது இ.பி. 1258-ஆம்‌ ஆண்டு 
ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ ஸ்ரீரங்கம்‌ கோயில்‌ கர்ப்ப 
இருகத்துக்குப்‌ பொன்‌ வேய்ந்த நாளில்‌ ஈம்பிள்ளை ஜீவிய 
தசையில்‌ இருந்தார்‌ என்று கோயிலோழுகு தெரிவிக்கறெது. 
இவற்றைக்‌ கவனித்தால்‌ இராமாஅஜர்‌ இரண்டாம்‌ குலோத்‌ 
அங்கன்‌ காலத்தில்‌ இருக்திருக்கவேண்டும்‌ என்பது -தெரிய 
ரும்‌, : .. 


சற்றேறக்குறைய இதே காலமுறையைத்தான்‌ டாக்டர்‌ 
எஸ்‌. ருஷ்ணஸ்வாமி ஐயங்காரும்‌ ஏற்றிருக்கிறார்‌. சிதம்பரம்‌ 
கோவிக்தராஜப்‌ பெருமாளைப்‌ பிடுங்க கடலில்‌ எறிக்க சோழ 
மன்னன்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கனே யாவன்‌ என்று 
. அவர்‌ கொண்டிருக்கிறார்‌. அன்றி, இராமாநுஜருடைய கால 
வரையறையைப்பற்றி அவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : 
இ, பி, 1119-ஆம்‌ ஆண்டில்‌ அவர்‌ (அதாவது இராமாஅுஜர்‌) 
நூற்றிரண்டு வயதானவராகில்‌, அதற்கப்பால்‌ அவர்‌ பதி 
னெட்டு ஆண்டுகள்‌ உயிர்வாழ்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. ஆகவே 
அவர்‌ 6. பி. 1189-ஆம்‌ ஆண்டுக்‌ கணித்தாகக்‌ காலஞ்சென்றி 
ருக்கவேண்டும்‌. ஆயினும்‌ இரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
சிங்காதனம்‌ ஏறிய காலம்‌ நமக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌. 
அதைக்கொண்டு பார்த்தால்‌ இராமாநுஜர்‌ ௨. டி. 1139-ஆம்‌ 
ஆண்டுக்கு ௮ணித்தாகக்‌ காலம்‌ சென்றார்‌ எனக்‌ கொள்வது 
பொருக்தாது; அதற்குப்‌ பிறகே நிகழ்க்திருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆயினும்‌ காம்‌ ஏற்கெனவே குறிப்பிட்டுள்ளபடி. இவ்வாசாரி 
யருடைய வாழ்க்கைச்‌ சம்பவங்கள்‌ பதினைந்து பதினாறு வரு. 
ஷங்கள்‌ முன்ன தாகக்‌ கணக்டப்பட்டுள்ளனவென்று எடுத்‌. 
துக்கொள்வோமானால்‌, அவர்‌ பரகதி அடைந்த ஆண்டு 
இ.பி. 1155-ஆம்‌ வருஷமாகவே ஆகும்‌. இதுவே சரியான 
காலமாக இருத்தல்‌ கூடும்‌.” (திருப்பதி வரலாறு, முதல்‌ பாகம்‌, 
287-பக்க்ம்‌). 


இம்‌ நிலையிலே ம ற்றொரு விஷயத்தையும்‌ நாம்‌ கவனிக்க 


வேண்டும்‌. இவ்‌ விஷயத்தைப்பற்றி இதுகாறும்‌ ஆராய்ந்த 
ஆசிரியர்கள்‌ எல்லோரும்‌ . திவ்யசூரி சரிதம்‌, யதிராஜ வைபவம்‌. 


௨௪௫௪௧ 


ஆகிய இரண்டுமே இராமாநுஜருடைய வாழ்க்கை வரலாற்‌ 
றைத தெரிவிக்கும்‌ நூல்களுள்‌ மிகவும்‌ பழமையானவை 
என்‌ அ எடுக்துக்கொண்டிருக்இறார்கள்‌. அவற்றுள்ளும்‌ திவ்ய 
சூரி சரிதம்‌ என்பது இராமாநுஜர்‌ உயிருடன்‌ இருக்க காலத்‌ 
திலேயே எழுதப்பட்டதென்றும்‌ முடிவு செய்திருக்கிறார்கள்‌. 
ஆயினும்‌ சமீப காலத்திய ஆராய்ச்சிகளிலிருக்து அவை பிற்‌ 
பட்டவை என்றே கொள்ளவேண்டியிருக்கிறது. (திவ்விய சூரி 
சரிதத்தின்‌ காலத்தைப்பற்றி ஜர்னல்‌ ஆப்‌ இந்தியன்‌ ஹிஸ்டரி, 
பதின்மூன்றாம்‌ வால்யூம்‌; இரண்டாம்‌ பாகம்‌ பார்க்க. மற்ற 
தைப்பற்றி இந்தியன்‌ ஆண்டிகுவரி, நாற்பதாம்‌ வால்யூம்‌, 
152-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க.) 


இதுகாறும்‌ நரம்‌ கூறியவற்றிலிருக்து இராமாஅஜரு 
டைய வாழ்க்கை வரலாறு பற்றிக்‌ இடைக்கும்‌ ஆதாரங்களுள்‌ 
இராமாநுஜார்ய திவ்ய சரிதையில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பெற்ற 
தமிழ்ச்‌ செய்யுள்களே மிகவும்‌ பழமையானவை என்பதும்‌, 
அவருடைய வாழ்க்கைச்‌ சம்பவங்களைச்‌ சரியான ஆண்டுக்‌ 
கணக்கோடு எடுத்துக்‌ கூறுபவை வென்பதும்‌, அவருடைய 
வாழ்க்கைச்‌ சம்பவங்களில்‌ முக்யெமொனவை சல நிகழ்ந்த 
ஆண்டுகள்‌ பின்வருமாறு அமையும்‌ என்பதும்‌ தெளிவாகும்‌. 


(1) இராமாநுஜர்‌ காலத்திலே ஆட்‌ புரிந்து வைஷ்ண 
வர்களுக்கு விரோதமான மதத்‌ அவேஷத்தால்‌ அவர்களை த்‌ 
துன்புறுத்திய சோழ மன்னன்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ 
ஆவான்‌. 

(2) சோழ காட்டைத்‌ துறந்து இராமாநுஜர்‌ ஹொய்சள 
தேசம்‌ சென்றது இ, பி. 1138-ஆம்‌ ஆண்டு ஆகும்‌. 

(3) பன்னிரண்டு வருஷங்கள்‌ கழித்து, தம்மைத்‌ துன்பு 
அத்திய சோழ மன்னன்‌ இறந்துவிட்டான்‌ என்று கேட்ட 
பிறகு அவர்‌ சோழ நாடு திரும்பியது இ. பி. 1150-ஆம்‌ ஆண்டு 
ஆகும்‌. 

(4) மைசூரிலிருந்து திரும்பிய பின்‌ அவர்‌ ஸ்ரீபாஷ்யத்‌ 
தைப்‌ பூர்த்தி செய்தது ககாப்தம்‌ 1077, அதாவது 6. பி. 
1155-56-ஆம்‌ ஆண்டு ஆகும்‌. 


DD 


மயிற்‌ குறிப்பு 
1. திரிபுரி ஈகரத்தைத்‌ தலைக.ராகக்கொண்டு ஆண்வெர்த சேதி மன்ன 

னான சாங்கேயன்‌ என்பான்‌ இ. பிட 1041-ஆம்‌ ஆண்டு பிரயாகையில்‌ தன்னு 
டைய தேவிமார்‌ நூறுபேருடன்‌ முக்தி பெற்றான்‌ என்று கூறப்படுகிறது. 
அவன்‌ அங்கே புண்ணிய தீர்த்தத்தில்‌ மூழ்க உயிர்‌ தறர்திருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பதையும்‌, அவ்விதம்‌ அவன்‌ செய்ததற்குப்‌ பரமார வேந்தனான போஜ 
ராஜனும்‌ சோழமன்னனும்‌ சேர்ந்து அவனைத்‌ தாக்கிப்‌ பெருவெற்றி 
கொண்டதே காரணமாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்பதையும்‌ சாம்‌ மேலே 
௪௭, ௪௮-ஆம்‌ பக்கங்களில்‌ குதிப்பிட்டிருக்றோம்‌. இருகெல்வேலி ஜில்லா 
அம்பாசமுத்திரம்‌ தாலூகாவில்‌ உள்ள திருவாலிச்வரத்‌ இலிருந்து கிடைக்கும்‌ 
ஒரு சல்வெட்டு (1905-ஆம்‌ ஆண்டு 120-ரெ. சாசனம்‌) இதனை வலியுறுத்து 
றது, மூன்றுகை மஹாசேனை என்னும்‌ போர்ப்படையின்‌ வரலாற்றைத்‌ 
தெரிவிக்கும்‌ அந்தக்‌ கல்வெட்டிலே அந்தப்‌ படையினர்‌ காங்கேயனைக்‌ கொன்ற 
னர்‌ என்று புசழப்படுகளுர்கள்‌, அந்த மஹா சேனையார்‌ விஷ்ணுவையும்‌, 
சிவபெருமானையும்‌ சதா வழிபட்டு வருகிறவர்கள்‌ என்றும்‌, கன்னானைத்‌ 
தோற்கடித்து அவனைத்‌ அமத்திச்‌ சென்றவர்கள்‌ என்றும்‌, சாங்கேயனைக்‌ 
கொன்றவர்கள்‌ என்றும்‌, கல்மடத்தைச்‌ கைப்பற்றிக்‌ கடற்கரையில்‌ உள்ள 
விழிஞத்தை அழித்தவர்கள்‌ என்றும்‌, கடல்‌ கடச்து சென்று மறுகரையில்‌ 
உள்ள மாதோட்டத்தைத்‌ தரைமட்டமாக்கெவர்கள்‌ என்றும்‌, மலைராடு 
சைக்கொண்டவர்கள்‌ என்றும்‌, சாலைக்‌ கலமறுத்தவர்கள்‌ என்றும்‌, வல்லானை 
(சாளுக்வயெனை) விரட்டி வனவாரசியைக்‌ கைப்பற்றியவர்கள்‌ என்றும்‌, இரந்த 
அரிய செயல்களுக்காகக்‌ காளஹஸ்தியில்‌ உள்ள தமிழ்ச்‌ கவிஞர்களால்‌ 
புகழ்மாலை கூடப்‌ பெற்றவர்கள்‌ என்றும்‌ அந்தக்‌ கல்வெட்டுச்‌ கூறுறெ.து. ?? 
(க. ௮. நீலகண்ட சாஸ்திரிகள்‌ எழுதிய சோழர்‌ சரித்திரம்‌, இரண்டாம்‌ 
யாகம்‌, 226-ஆம்‌ பக்கம்‌). அந்தச்‌ சாசனத்தின்‌ காலம்‌ குறிக்கப்‌ பெறவில்லை, 
எனினும்‌ ௮௮ முதலாம்‌ இராஜேர்‌ இர சோழனுடைய மக்களின்‌ ஆட்சிச்‌ 
காலத்தைச்‌ சார்ந்தது என்று நிச்சயமாகச்‌ கூறலாம்‌. இதிலிருந்து சோழர்‌ 
கள்‌ வடக்கே போர்‌ ஈடத்திச்‌ சேதி மன்னனான காங்கேயனை வெற்றி 
கொண்டு அவனை உயிர்‌ அற்ச்கச்‌ செய்தார்கள்‌ என்பது உறுதியாகிறது. 

ட டரா இடங்கை வகுப்பாரைப்பற்றிச்‌ கல்வெட்டுக்களிலே நீண்டகாலமாகச்‌. 
குறிக்கப்பட்டிருப்பினும்‌ அவர்கள்‌ போர்ப்‌ படையோடு தொடர்பு கொண்ட 
தாகத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ இதுவரையில்‌ இடைக்கவில்லையென்று 
மேலே ௯௫-ஆம்‌ பக்கத்‌.இல்‌ குறிப்பிட்டிரும்தோம்‌. எனினும்‌ ஒத்தார்‌ ஜில்லா 
வில்‌ வேலஞ்சேரியிலிரும்‌ து இடைத்துள்ள ஒரு கல்வெட்டு (1942-438-ஆம்‌ 
ஆண்டு 115-செ.) இடங்கை மகாசேனையைக்‌ குறிப்பிடு. அவ்வூரி 
லிருந்தும்‌ அதன்‌ - படாகைகளிலிருர்‌தும்‌ வசூலாகும்‌ ' இடங்கை வரியை 
'வேளிறுஞ்சேரியில்‌ உள்ள தக்ஷிணாமூர்த்தி, அழபயெபெருமாள்‌ ஆலயங்களின்‌ 
ஜீர்ணோத்தாரணத்துக்குச்‌ செலவிடுவதாக இடங்கை மகா சேனையார்‌ 
முடிவு செய்ததை எடுத்துக்கூறுறெது அந்தச்‌ கல்வெட்டு. 


நீற்சேர்க்நை-- 117 
சாசனச்சொல்‌ அகரா இ 


[சாசனங்கள்‌ பெரும்பாலும்‌ முன்னாளிலே கடந்த தான 
தருமங்கள்‌, நில விக்ரெயங்கள்‌ ஆகியவற்றின்‌ ஆதார பத்திரங்‌ 
கள்‌ ஆகும்‌. ஆகவே, அவற்றில்‌ காணும்‌ சொற்கள்‌ பழைய 
வழக்குக்களையும்‌ அம்மாளிலே அர்த அந்தச்‌ சொற்களுக்கு 
ஏற்பட்டிருந்த குறிப்பிட்ட பொருளையும்‌ உணர்த்துவன. 
அவற்றுள்‌ பெரும்பாலானவை இப்போது வழக்கு ஒழிந்து 
விட்டன. வழக்கில்‌ 'உள்ள சிலவற்றுக்கும்‌ பொருள்‌ மாறி 
இருக்கும்‌. முன்னாளில்‌ அவை வழங்கி வந்த பொருளிலேயே 
இன்றும்‌ வழங்கவில்லை. ஆகவே, சாசனங்களில்‌ காணும்‌ 
விஷயங்களைச்‌ சரியாக அறிம்துகொள்வதற்கு அத்தசைய 
சொற்களின்‌ பொருளை விளக்கிக்‌ கூறும்‌ தனி அகராதி 
ஒன்று அவசியமாகும்‌. 


இந்நூலின்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ சில சொற்களை 
பெரும்பாலும்‌ அவை அம்நாளில்‌ வழங்கிய வரிகளைப்‌ பற்றி 
யவை--அவற்றின்‌ பொருள்‌ விளக்கத்தோடு அவ்விதம்‌ 
கொடுத்திருக்தேன்‌. ௮து ஆராய்ச்சியாளர்களுடைய கவ 
னத்தை மட்டுமே யல்லாமல்‌ வேறு துறையில்‌ உள்ள சில 
ருடைய கவனத்தையும்‌ ஈர்த்ததாகத்‌ தெரிகிறது. 

சாசனங்களில்‌ காணும்‌ சொற்களைக்‌ கூர்ச்து ஆராய்க 
தால்‌, கம்‌ முன்னோர்கள்‌ ஈடதீதி வந்த வாழ்க்கை, அவர்கள்‌ 
நாளில்‌ அரசியல்‌ அமைந்திருந்த முறை, அது வளர்ந்த 
வரலாறு, செயலாற்றிய விதம்‌ முதலிய பலவும்‌ நன்கு விளங்‌ 
கும்‌. நம்‌ நாட்டு மொழியிலே அரசியல்‌ நடந்து வந்த அம்‌ 
நாளில்‌ நிர்வாகத்‌ துறையில்‌ வழங்வெக்த சொற்களும்‌ 
தொடர்களும்‌ தமிழையே அரசாங்க மொழியாகக்கொண்டு 
நம்‌ ராஜ்யத்தின்‌ நிர்வாகத்தை அம்மொழியிலேயே நடத்த 
வேண்டுமென்று விரும்பும்‌ இச்சாளில்‌ பெரிதும்‌ உதவி 
புரியும்‌. i 


இடம்தூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ள சராசனக்‌செர்ல்‌ 
அகராதி, 4 சாசன வழக்கில்‌ இிடைக்கக்கூடிய எல்லாச்‌ சொற்‌ 
களையும்‌ தொடர்களையும்‌ தொகுத்து அவற்றின்‌ பொருள்‌ 
விளக்கத்தோடு ஒரு பிற்சேர்க்கையாக ” இம்நூலிலே 


1888 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கொடுக்க வேண்டுமென்று சென்னை அரசாங்கத்தார்‌ 
8-—-8-—1954௨ யுள்ள தங்கள்‌ எம்‌. எஸ்‌. கெ. 1082 (எடுகேஷன்‌) 
உத்தரவில்‌ தெரிவித்திருந்த விருப்பதீதிற்தணெங்கத்‌ தயாரித்‌ 
அக்‌ கொடுக்கப்‌ பெற்றதாகும்‌. 


சாசன வழக்கில்‌ உள்ள எல்லாச்‌ சொற்களையும்‌ இவ்‌ 
விடம்‌ தொகுத்துக்‌ கொடுத்திருப்பதாகச்‌ சொல்லமுடியாது. 
அன்றி, இவ்விடம்‌ கொடுக்கப்பட்டுள்ள பொருள்‌ விளக்கத்‌ 
தையும்‌ முடிக்த முடிபாகக்‌ கொள்ளமுடியாது. 1904-ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ இதுவரையில்‌ பிரதி செய்யப்பெற்ற சாசனங்‌ 
களின்‌ பெரும்பகுதி என்‌, முழுவதும்‌. என்றே கூறலாம்‌ 
இன்னும்‌ வெளியாகவில்லை. அவை வெளியிடப்பெற்றால்‌ 
எத்தனையோ புதிய விஷயங்கள்‌ தெரியவரும்‌. இப்போது 
அறிந்திருக்கும்‌ விஷயங்களில்‌ சில புதிய விளக்கம்‌ பெறும்‌. 
நரம்‌ தவறாகக்‌ கொண்டிருக்கும்‌ விஷயங்கள்‌ சிலவும்‌ திருத்தம்‌ 
அடையும்‌. அந்த நிலையில்‌ தயரரிக்கப்பெறும்‌ சாசனச்‌ 
சொல்‌ அகராதியே பூர்ணமான தாகவும்‌ கிர்ணயமான தாகவும்‌ 
இருக்கமுடியும்‌. ஆனால்‌ அவ்விதம்‌ நடப்பதற்கு நீண்ட காலம்‌ 
பிடிக்கும்‌; சமீப காலத்தில்‌ கிறைவேறக்‌ கூடியதாகத்‌ தோற்ற 
வில்லை. 


எனினும்‌, இப்போது உள்ள நிலையிலும்‌ அத்தகைய 
- அகராதி ஒன்று தேவை என்பது மிகையாது. சாசன வழக்கு 
களை விளக்டுக்‌ காட்டுவதில்‌ அது ஓர்‌ அளவாவது பயன்படும்‌. 
அம்த கோக்கத்துடனேயே இந்த அகராதி கூடிய அளவு 
முக்கியமான பல்பை தொகுத்துத்‌ தயாரிக்கப்பட்‌ 
டுள்ளது, 


இவ்விடம்‌ கொடுக்கப்பட்டுள்ள அக ராதியிலே சொற்களுக்‌ 
குச்‌ சாசன வழக்கிலே காணப்பெறும்‌ பொருள்கள்‌ மட்டுமே 
-. கொடுக்கப்பட்டுள்ளன ; அவற்றுள்ளும்‌ பெரும்பாலானவை 
இலக்கிய வழக்குகளில்‌ இல்லாமல்‌ சாசன” வழக்கில்‌ மட்டுமே 
காண்பவை. அவ்விதம்‌ அன்றி எல்லாச்‌ சொற்களையும்‌ 
சேர்ப்பதாக இருந்தால்‌ மிகவும்‌ விரிர்‌ துவிடும்‌.] 


சாசனச்சொல்‌ அகராதி. : 


அக்கசாலை: சாணய சாலை 

அக்கசாலை வரி: [சாணயங்களை கடா இ நாணய சாலைக்கு 
இறுக்கும்‌ வரி 

ஆக்கம்‌ : முன்னாளிலே வழங்கிவந்த ஒரு நாணயம்‌ ; நாணய சாலையை 
யும்‌ குறிக்கும்‌ 

அக்கன்‌ : தமக்கையைக்‌ குறிக்கும்‌ மரியாதைச்‌ சொல்‌ 


அக்காரவடி.சில்‌ : சர்க்கரைப்‌ பொங்கல்‌ A 

அக்காளி, அக்காளிப்‌ பிரசாதம்‌; கோயில்‌ பிரசாத ஸ்ட்‌ அக்கார 
வடிசலே போலும்‌ 

அக்கிரசாலை : பிராமணர்களுக்குச்‌ சோறுபோடும்‌ இடம்‌ 

அக்கிரம்‌ ; கோயிலில்‌ மூர்த்திக்கு நிவேதனப்‌ பொருள்‌ ; அச்காரவடி, 
சிலே இவ்விதம்‌ குறிக்கப்படுகிறது போலும்‌ 

அக்கினிஷ்டை ; விறகு 

அக்ரமகாதேவி : பட்டமகஷிகளுள்‌ மூத்தவள்‌ 

அக்ரமண்டபம்‌ ; கோயிலில்‌ முன்‌ மண்டபம்‌ ; முக மண்டபம்‌ 

அகச்சுற்று ; கோயிலின்‌ உட்பிராகாரம்‌ 

அகநாழிகையார்‌; கோயில்‌ கர்ப்ப௫ருகத்தை நிர்வப்பவர்‌ 

அகட்பரிவாரம்‌ : அரண்மனையிலே பணி செய்யும்‌ பரிவாரம்‌ 

அகம்படி : குடும்பம்‌; குடும்பத்தைச்சேர்ந்த து; உள்‌ அறை; அந்தப்புரம்‌ 

அகம்படி உடையான்‌ : குடி, குடிமக்கள்‌ ௮ல்ல குடும்பி 

அகம்படிமுதலிகள்‌ : அரண்மனை அர்தப்புரத்தைச்‌ சேர்ந்த அதிகாரி 
கள்‌ (அகம்படி மற முதலிகள்‌....... மூவேந்த வேளார்‌) 

அகம்படிப்பேண்டுகள்‌ : அரண்மனை அந்தப்புரத்தில்‌ பணிபுரியும்‌ 
பெண்கள்‌ 

அகமார்க்கம்‌ ; முக்குணம்பற்றி வரும்‌ மெய்க்கூத்து ; கோயில்களில்‌ 
ஆடப்பெறும்‌ நாட்டிய வகை; தெய்வ சம்பந்தம்‌ கொண்டது 
போலும்‌ 

அகரப்பற்று : பிராமணர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பெற்ற நிலம்‌; 
அகரத்தக்குச்‌ சொந்தமான நிலங்கள்‌ 

அகரப்‌ பிரம்மதேயம்‌ : பிராமணர்‌ குடியிருப்புக்காகப்‌ பெரும்பாலும்‌ 
வரியில்லாமல்‌ விடப்பெற்ற சரொமம்‌; அவ்வூர்ச்‌ சபையையும்‌ 
குறிக்கும்‌ 

அகரம்‌; ௮க்ரெகராம்‌ என்பதன்‌ வேறு வடி.வம்‌; அகாரப்பிரம்மகேயம்‌ 

பார்க்க 


1890 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


அகவினை : இடையூறு 

அகழி: சிறு பள்ளம்‌ 

அகழிதிருத்துதல்‌ : சிறு பள்ளங்களைத்‌ தூர்த்துச்‌ சமமாக்குதல்‌ 
(புஞ்சை;த்திடல்‌ கல்லி அகழி திருத்தி) 

அகிதம்‌ : கேடு; இடையூறு; திமை ; இங்கு; லெ சமயங்களில்‌ அகுதம்‌ 

- எனவும்‌ காணப்படும்‌ 

அகை வாய்க்கால்‌ ; சொமங்களில்‌ நிலங்களுக்குத்‌ தண்ணீர்‌ பாயும்‌ 
திறு கால்‌ 

அகோவனம்‌ : பர்ழ்பூமி ; தரிசுநிலம்‌ 

அங்கசாலை : ஈடனசாலை 

அங்கதேவதை : பரிவார தேவதை 

அங்கமணி : மணப்‌ பெண்ணுக்குக்‌ கொடுக்கும்‌ ச, தனப்‌ பொருள்‌ 

அங்கமணி திரவியம்‌ : சீதனப்‌ பணம்‌ 

அங்கரங்க வைபவம்‌; அங்கரங்க வைபோகம்‌ : சகல உபசாரங்களும்‌ 
கூடிய பூசை ; சோடச உபசார பூசை ; ராஜோபசர்ரம்‌ 

அங்கரக்ஷ்கன்‌ : மெய்காவலன்‌ ட்‌ 

அங்கவயிச்சியர்‌ : (அங்க வைத்தியன்‌) ஆயுள்வேத வைத்தியர்‌ 

அங்காடிக்கூலி ; அங்காடிப்பாட்டம்‌ : கடைகளுக்காக இறுக்கும்‌ வரி 

அச்சதறி: அச்சுத்தறியே போலும்‌ 

அச்சு: முன்னாளில்‌ வழங்வெந்த ஒரு நாணயம்‌ 

துச்சுத்தறி : தறிவகை; அதற்கு இறுக்கவேண்டிய வரி 

அச்சுவரி; பொன்வரி என்பர்‌. பொன்னை நாணயமாக அச்சிட இறுக்‌ 
கும்‌ வரிபோ ஓம்‌ 

அச்சை: 3வத வாக்கியம்‌ 

அஞ்சஷ்‌... சத்தச்‌ சபை: (அஞ்சு அஷ்டம்‌ சத்து சபை) சொமச்‌ 
சபை வகை ; ஐந்து, எட்டு உறுப்பினர்களைக்‌ கொண்டவை (ஐம்‌ 
பெருங்‌ குழு, எண்பேராயம்‌ என்பனவே போலும்‌) 

அஞ்ஞாமிக்கால்‌ ; ஐர்து காழிகை அளவு கொண்ட படி 

அஞ்சினான்‌ புகலிடம்‌: அன்புறுவோருக்குப்‌ பாஅகாப்பு அளிக்கும்‌ 

... இடம்‌; அடைக்கலம்‌ புகும்‌ இடம்‌, அபயம்‌ எனவும்‌ பெறும்‌ 

அஞ்சுபஞ்சாலத்தார்‌ : பஞ்ச கம்மாளர்‌; கம்மாளர்‌ வகுப்பு ஜந்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ 

அஞ்சுவண்ணம்‌ : பஞ்ச கம்மாளர்‌ ; அவர்களுடைய சபை ; கன்னடத்‌ 
இலே ஹஞ்ஜமந௩ எனப்‌ பெறும்‌ 

அட்டவணை : அரசாங்கத்து வருவாயான இர்வைகளை நிர்ணயித்து 
வசூலிக்கும்‌ பிரிவு ; நிலவரி இலாகா ; அந்தத்‌ துறையின்‌ அதிகாரிகள்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1891 


அட்டிற்பேறு : கோயிற்‌ பணியாளரின்‌ விநியோகத்அக்குரிய பிர 
சாதக்கட்டளை 

அட்டிற்பேறு : நீர்வார்த்துத்‌ தானம்‌ செய்யப்பெறுவது 

அட்டிமுதல்‌ : தானம்‌ கொடுக்கப்பெற்ற சொத்து; அதன்‌ வருமா 
னத்தை மட்டுமே உபயோஃத்தல்‌ வேண்டும்‌ 

அட்டூக்கிறை: தர்மத்துக்கு அளிப்பவற்றின்மீ.து விதிக்கும்‌ வரிபோலும்‌ 

அடக்கிராவி : நெல்‌ வகை 

அடர[ர்‌*]ந்தேற்றம்‌ : மொத்தமாக நிர்ணயிக்கப்‌ பெற்ற வரி 

அடவி : போர்ப்படை 

அடலவிமார்‌, அடவுசேய்வார்‌ : நெய்வோருள்‌ ஒரு பிரிவினர்‌ 

அடவோலை : அடையோலை பார்க்க (அடைவோலையின்‌ திரிபேபோலும்‌) 

அடிக்காசு : சந்தையில்‌ கடைக்காரர்களிடமிருர்‌.து வசூலிக்கப்பெறும்‌ 
வரி 

அடி.கள்மார்‌ : (பக்தர்கள்‌) கோயிலில்‌ ஈடனம்‌ ஆடும்‌ பெண்டிர்‌ 

அடிமைக்காசு : கோயில்‌ ஊழியர்களிடம்‌ வசூலிக்கும்‌ வரி 

அடியாள்‌ : வேலைக்காரி 

அடியுறை: பாத காணிக்கை); அடியிறை, அடியறை என்பன 
போன்ற வடி.வங்களும்‌ காணப்படுகின்றன 

அடூக்களைப்புறம்‌ : கோயில்‌ மடைப்பள்ளிச்‌ செலவுக்காக விடப்படும்‌ 
மானியம்‌ 

அடத்தூண்‌ : ஒரு மாதச்‌ செலவுக்கு வேண்டும்‌ பணம்‌ 

அடைகுடி : பயிரிடுங்குடி. ்‌ 

அடைகுத்துதல்‌: அடைமானம்‌ வைத்தல்‌ 

அடை கோள்ளுதல்‌ : ஒற்றியாகப்‌ பெறுதல்‌ 

அடைதறி : கூலிக்கு வேலை செய்யும்‌ தறி 

அடைப்படி : அடைமானம்‌ ; அடைமானச்£ட்டு 

அடைப்பம்‌ : வெற்றிலைச்‌ செல்லம்‌ ; வெற்றிலைச்‌ செல்லத்தை ஏந்தி 
யிருப்பவன்‌; ராஜ சபையிலே அரசர்க்குப்‌ பக்கத்தில்‌ வெற்‌ நிலைத்‌ 
தட்டு முதலியவற்றைக்கொண்டு உடன்‌ இருக்கும்‌ அதிகாரி ; 
அடைப்பு எனவும்‌ அடைப்பக்‌ காரன்‌ எனவும்‌ பெறும்‌ 

அடைப்பு: அடைமானம்‌ பெற்றுள்ள நிலம்‌ 

அடைப்புமுதலிகள்‌ : சபையின்‌ காரிய நிர்வாகெள்‌ ; பில ௮டைப்பைக்‌ 
கவனிப்பவர்‌ போலும்‌ 

அடை முதல்‌ பற்று: குடிகட்குப்‌ பற்றுக அடைக்கப்பட்ட நிலம்‌ 


19 


1902 ்‌ கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


அடைக்காமமுது : பாக்கு; அடையமுது எனவும்‌ பெறும்‌ 

அடையாள்‌ : வேலைக்காரன்‌ (அடையாளம்‌ கொண்டவன்‌) 

அடையேழுதுதல்‌ : கணக்கில்‌ எழு தல்‌: 

அடையோலை : ௮டைமானச்‌ ட்டு 

அண்ணாவி, அண்ணாழ்வி : தமையன்‌ 

அணுக்கர்‌, அணுக்கியர்‌ : அரசர்‌ முதலியோரிடம்‌ நெருங்கிப்‌ பணிபுரி 
வோர்‌ ; அந்தரங்க ஊழியர்‌ 

அணுக்கச்‌ சேவகம்‌ : அணுக்கராகச்‌ சேவை.செய்வது 

அணுக்க விளக்கு ; கோயிலில்‌ மூர்த்திக்குப்‌ பக்கத்தில்‌ எரியும்‌ தரு 
விளக்கு 

அத்தியயன விருத்தி; கோயிலில்‌ சுவாமி சந்நிதியில்‌ வேதம்‌ ஒது 
வதற்கு விடப்பெற்ற மானியம்‌ : அத்தியயனாங்கம்‌ எனவும்‌ பெறும்‌ 

அதாஞ்‌ சேய்தல்‌ ; தடைசெய்‌ தல்‌ 

அதிகரண தண்டம்‌ : அதிகரணம்‌ என்‌ னும்‌ நியாயசபை விதிக்கும்‌ 
தீண்டம்‌ ; அபராதம்‌ 

அதிகரணம்‌ : நியாயசபை வகை : பிரதானமான சபையேபோலும்‌ 

அதிகாரப்போன்‌ : பொன்னாக இறுக்கும்‌ வரிவகை ; அதிகாரவர்த்‌ 

தனையே போலும்‌ 
அதிகாரவர்த்தனை; அதிகாரிகளுக்கு வழங்கும்‌ காணிக்கை 
அர்த்தஜாமப்புறம்‌ : கோயிலில்‌ அர்த்த ஜாமப்‌ பூசை செய்வதற்காக 
டப்பெற்ற மானியம்‌ 

அறையோலை ; பறையதைந்து பிரகடனப்‌ படுக்கவேண்டிய உத்தரவு 

அவனிவேதனம்‌ : பாடி காவல்‌ ; ஊர்காவல்‌ 

அதிகாரிச்சி : அதிகாரியின்‌ மனைவி; பெண்களிலே அதிகாரப்‌ பதவி 
வகிப்பவரையும்‌ குறிக்கும்‌ போலும்‌ : 

அதிகாரப்‌ பேறு: அதிகாரிகளுக்கு வழங்கும்‌ காணிக்கை; அதிகார 

வர்த்தனை பார்க்க 

அதிகார மேலேழுத்து: ழ்‌ அதிகாரிகள்‌ இட்ட கட்டளையை மாற்றி 
மேலிடத்தார்‌ அளிக்கும்‌ உத்தரவு 

அதிர்காணி : (ரொம நிலங்களில்‌) காணியாட்ட உரிமை 
அதிஷ்டானம்‌; இருக்கை ; ஆசனம்‌; கோயில்‌ விமானத்தின்‌ அடிப்‌ 

்‌ பகுதி 

அந்தர வினியோகம்‌ : உள்வரி வகையி 
ஏற்றுக்‌ கொடுப்பதில்‌ வரும்‌ பங்கு 

அந்தராயக்‌ காசு, அந்‌ தராயப்‌ பாட்டம்‌: அக்தராயம்‌ பார்க்க 

அந்தராயம்‌ : உள்வரி; உள்வருமானம்‌ ; ஊர்ச்சபை, சாட்டவர்‌ போன்ற 


ஸதாபனங்களுக்கு இறுக்கும்‌ வரி 


ல்‌ நீக்கப்பெற்ற தொகையை 


ச்ரசனச்சொல்‌ அகரா தி 1393 


அந்தராள மண்டபம்‌ : அர்த்த மண்டபம்‌; கோயிலில்‌ முகமண்டபத்‌ 
அக்கும்‌ கர்ப்ப கருகத்துக்கும்‌ இடைப்பட்ட பகுதி 

அந்திக்‌ காப்பு: கோயிலில்‌ கடவுளுக்கு : மாலைக்காலத்தில்‌ செய்யும்‌ 
பூசை 

அபய சாசனம்‌: புகலிடமும்‌ பாதுகாப்பும்‌ ௮ளிப்பதாகத்‌ தெரிவிக்கும்‌ 
பத்திரம்‌ 

அபயம்‌: பாதுகாப்பு அளித்தல்‌ ; புகலிடம்‌ 

அபிஷேகக்காணி : ௮பிஷேகக்‌ காணிக்கை பார்க்க 

அபிஷேகக்‌ காணிக்கை : ம குடாபிஷேகம்‌ ஆனதும்‌ அரசனை சேரில்‌ 
கண்டு விசுவாசத்தைத்‌ தெரிவித்தச்‌ செலுத்தும்‌ காணிக்கை 

அபிஷேக நாமம்‌ : பட்டம்‌ கட்டப்பெறும்‌ காலத்தில்‌ தரிக்கும்‌ பெயர்‌ 

அபிஷேகம்‌ : தலையணி வகை; இடம்‌ 

அபிஷேக மண்டபம்‌ : திருமஞ்சன சாலை ; குளிக்கும்‌ இடம்‌ என்றும்‌ 
வழங்கப்பெறும்‌ 

அபூரி, அபூர்வி: வேதம்‌ வல்லவர்‌ ; பொதுக்காலம்‌ தலயாத்திரை செய்‌. 
யும்‌ பிராமணனா குறிக்கும்‌ ; தில்‌ குறிக்கும்போலும்‌ 

அபோஹனம்‌ : பாழ்‌ நிலம்‌, தரிசு நிலம்‌ (அகோவனம்‌ ப்பம்‌, 

அம்பலத்தார்‌ : கிராமப்‌ பொதுச்‌ சபையார்‌ 

அம்பலம்‌ : சபை; சரொமச்‌ சபை கூடும்‌ இடம்‌; சிவபெருமான்‌ 
கோயில்‌ 

அம்பலப்‌ புறம்‌ ; சிவன்‌ கோயிலுக்கு விடப்பெற்ற நிலம்‌; தேவதானம்‌ 

அம்புமுதுபாடன்‌, அம்புமு துவரை ; முத்து வகை 

அமஞ்சி : கூலி இல்லாமல்‌ வேலை செய்வது 

அமரபக்ஷம்‌ : ௮பரபக்ஷம்‌.; தேய்பிறை 

அமரம்‌ : உயர்தர அதிகாரிகளின்‌ நிர்வாகத்தில்‌ விடப்படும்‌ நிலப்பகுதி, 
அதிலே அவர்கள்‌ வரி வசூல்‌ செய்து படை திரட்டி வேண்டும்‌ 
போது அரசனுக்குச்‌ சேவைபுரியத்‌ தயாராக இருத்தல்‌ வேண்டும்‌, 
அரசாங்கத்துக்குத்‌ திறைப்பணமும்‌ செலுத்தவேண்டும்‌. சிற்றாசுப்‌ 
பதவி போன்றது 

அமரநாயகம்‌ : ௮மாப்பதவி 

அமாமாகாணி : அமாநாயக்கனுக்கு அளிக்கப்பெற்ற நிலப்‌ பகுதி 

அமிர்த கணத்தார்‌ : ஊர்‌ . நிர்வாகம்‌ செய்யும்‌ கணப்பெருமக்கள்‌ ; 
கோயில்‌ ரொக்க வருமானங்களைக்‌ கணக்கிடும்‌ சபையார்‌ 

அமுத(ப்‌)படி. : அமுதுபடைத்தல்‌) நைவேத்தியம்‌ 
அர்ச்சனா போகம்‌, அர்ச்சனா விருத்தி : கோயிலில்‌ அர்ச்சனை நடைபெறு 
வதன்‌ செலவுக்காக விடப்பெற்ற. நிலம்‌ 


1804 கேர்யிற்‌ சாச்னங்கள்‌ 
அர்ச்சனாவிபவகாணி : கோயிற்‌ பூசகர்களுக்கு விடப்பட்ட இறையிலி 
நிலம்‌ 
அர்த்த சந்திரன்‌ : (பாதி சந்திரன்‌) திருவாசியின்‌ ஒரு. பாகம்‌; ஓர்‌ 
ஆபரண வகையையும்‌ குறிக்கும்‌ 
அர்த்தாங்கி : மனைவி 
அரக்கல்‌ : அரசாங்கத்துக்குச்‌ செலுத்தும்‌ இறையைச்‌ று பகுதி 
களாகக்‌ கட்டுவதற்கான தவணை 
அரசு: காவல்‌ சுதந்தரம்‌ 
அரசுப்‌ பேறு: காட்டுக்‌ காவலுக்காக வசூலிக்கப்பெறும்‌ வரி [மஹா 
ராஜப்‌ பிரயோசனம்‌ என்று தெலுங்கு காட்டுச்‌ சாசனங்களில்‌ 
காணப்பெறுவது இதுவேயாக இருத்தலும்‌ கூடும்‌. ] 
அரிகரு : மாசூல்‌ ; விளைவு 
அரிகூலி : நெற்கதிர்‌ அறுவடையின்போது அரியாகக்‌ கொடுக்கும்‌ கூலி 
அரிகோழி, அரிசித்‌ துண்டம்‌ : பழைய வரி வகை 
அரிசிக்‌ காணம்‌: அரிசி குத்துவதற்காக இறுக்கும்‌ வரி; கூற்றரிசி 
எனவும்‌ வழங்கப்படுவது 
அரிப்புச்சரி : தொங்கல்‌ ஆபரண வகை 
அரிவாணம்‌ : செப்புத்‌ தாலம்‌ 
அருந்தோடு : (அருந்து 4- ஒடு) சாப்பிடும்‌ தட்டுக்‌ கணக்‌னெமீது இறுக்‌ 
கும்‌ வரி 
அரையன்‌ : பழைய காளில்‌ மன்னர்‌ அளித்துவந்த பட்டம்‌ 
அல்பமிறை : தானியமாகச்‌ செலுத்தும்‌ ஒரு வரி; ஈறுவரி போலும்‌ 
அவசரம்‌ : அரசன்‌ பக்கத்திலே இருந்து ௮வ்வப்போது விஷயங்களை 
அரசனுக்கு அறிவிக்கும்‌ அரசாங்க உத்தியோகல்களுள்‌ ஒன்று 
அவசரவர்த்தனை : அவசரம்‌ என்னும்‌ அதிகாரிக்குச்‌ செலுத்தப்‌ பெறும்‌ 
காணிக்கை 
அவதானம்‌ : அவசானம்‌, முடிவு 
அவலமுதுப்புறம்‌ : (அவல்‌ அமுது 4 புதம்‌) அவல்‌ நிவேதனத்துக்‌ 
- காகக்‌ கோயிலுக்கு விட்ட இறையிலி நிலம்‌ 
அவிக்கிணறு : கோயில்‌ சுவரிலே காற்றோட்டத்துக்காக இடும்‌ துவாரம்‌ 
அவிரோதம்‌: விரோதம்‌ இன்மை; நட்பு 
அழகச்சு 3 ஒரு நாணயம்‌ (அழகன்‌ பெயரால்‌ வழங்யெ அச்சு) . 
அழகேருத, அழகேருத்‌ காட்சிக்‌ காசு: கல்லெருஅ பார்க்க 
அழிவு : பயிருக்கு நேரிடும்‌ சேதம்‌. . 
அழிவு செலவு ட்ட த 
அழிவு செய்வான்‌ : வரவு செலவுகளை நிர்வப்பவன்‌-" 


ச்ர்சனச்சொல்‌ அகரா இ 1895 


அழிவு பிழை : உரியகாலத்தில்‌ செலுத்தாதற்காகக்‌ கொடுக்கவேண்டிய: 
தண்டம்‌ 

அழுகல்‌ சரக்கு: குப்பை கூளங்களைச்‌ சேகரித்து [ எருவாச்குதல்‌ 
போன்ற] உரிமை போலும்‌ 

அள்ளாயம்‌ 3 சந்தையில்‌ விற்பனைக்கு வரும்‌ சரக்குகளில்‌ ஒரு பிடி. 
அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ளும்‌ உரிமை ; 
அள்ளு எனப்‌ பெறுவதும்‌ இதுவே போலும்‌ : 

அளவர்‌ : உழும்‌ குடிகளுள்‌ ஒரு வகையினர்‌; உப்பளத்தில்‌ வேலை 
- செய்வோர்‌ 

அளவு: நில அளவு, * ஸர்வே? 

அளு; சந்தையிலிருந்து பெறும்‌ வரிவகைகளில்‌: ஒன்று; அள்ளு, 
அள்ளாயம்‌ என்பவை இதுவே போலும்‌ 

அற : முற்றும்‌, முழுவதும்‌ 

அறங்காவல்‌ : கோயில்‌ முதலிய தர்ம ஸ்தாபனங்களைப்‌ பாதுகாத்தல்‌ 

அறச்‌ சாலா போகம்‌ : அன்னசாலைக்காக வரியில்லாமல்‌ விடப்பட்ட 
நிலம்‌ ; சாலாபோகம்‌ என்றும்‌ குறிக்கப்படும்‌ 

அறதேயன்‌ : தர்மங்களைப்‌ பாதுகாத்து நடத்துவோன்‌ 

அறவோலை : தர்ம சாசனம்‌ 

அறுதிமுறி: தீர்ர்துபோன கணக்குச்‌ சீட்டு 

அறுமுறி : உடன்படிக்கைப்‌ பத்திரம்‌ (அறுதிமுறி £) 

அறை காவல்‌ : கோயிலில்‌ உக்ரொணத்தின்‌ நிர்வாகப்‌ பொறுப்புள்ள 
அதிகாரி 

அறையோலை : யாவரும்‌ ௮றிவதற்காகப்‌ பிரகடனப்படுத்தப்‌ பெறும்‌ 
ஓலை 

அன்றாடூ நற்காசு : வழக்கில்‌ உள்ளஅம்‌ மாற்றுக்‌ குறையாததுமான 
காசு? 

அன்றாள்‌ கோ : அந்தந்தக்‌ காலத்தில்‌ அரசுபுரியும்‌ மன்னன்‌ 

அன்வயத்தார்‌ : அந்த வமிசத்தில்‌ பிறந்தவர்‌ 

அன்னிய நாமகரணம்‌ : இரவல்‌ பெயரில்‌ காரியம்‌ செய்வது ன்ன 
நாமகரணத்‌ தீட்டுக்‌ கொடுத்த பரிசாவது) 

அனாதிபாழ்‌ : நெடுங்காலமாகப்‌ பாழாகக்‌ டெந்த இடம்‌ 

அனுசிதம்‌ : கெடுதி 

அனுதாரம்‌ : காப்பு ; அன்த. 

'அனுபந்தம்‌ : உதவி 

அனுபோகப்‌ பற்றொழுகு : சொத்துக்கு உரிய கலித்‌ அது 
போகத்தை ஐட்டிப்‌ புதுப்பித்தல்‌ 


1806 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


அனுவர்த்தனை : வர்த்தனை என்ற வகையைச்சேர்க்த சிறு வரிகள்‌ 

அஷ்டபரிபாலனம்‌ : அஷ்ட திக்குப்‌ பாலகர்கள்‌ 

அஸ்திகடை : கடும்போர்‌ 

அஷ்டபோகம்‌ : நிலத்திலே அனுபவிக்கும்‌ எட்டுவகை உரிமை: விக்‌ 
கிரயம்‌, தானம்‌, வினிம௰ம்‌, ஜலம்‌, தரு, பாஷாணம்‌, நிதி, நிக்ஷேபம்‌ 
என்பன, மற்றொரு சாரார்‌ ௮க்ஷிணி, ஆகாமி, ஜலாமிருதம்‌, பாஷா 
ணம்‌, நிதி, நிக்ஷேபம்‌, சித்தம்‌, சாத்தியம்‌ ஆயெ எட்டும்‌ என்பர்‌ 

[பெண்‌, ஆடை, அணிகலன்‌, போசனம்‌, தாம்பூலம்‌, பரிமளம்‌, 
பாட்டு, பூவமளி ஆயெ எட்டு என்ற வகையும்‌ உண்டு] 

அன்னியாயவாவ தண்ட இறை : உரிமை இல்லாத ஒரு லாபத்தை 
அடைச்ததற்காகத்‌ தண்டம்‌ விதித்து இறுக்கப்பெறும்‌ வரி 

அஷ்டவித பக்தி கிரியை: அர்ச்சனை, வந்தனம்‌, ஸ்மரணம்‌, பாத 
சேவை, ஸ்தவம்‌, பிரதக்ஷிணம்‌, சக்யம்‌, ஆத்ம நிவேதனம்‌ அல்லது 
அத்மார்ப்பணம்‌ ஆயெ எட்டும்‌ கொண்ட பூசை 

அஷ்டவிதார்ச்சனை : நீர்‌, வாசனைப்‌ பொருள்‌, புஷ்பம்‌, தானியம்‌, 
தபம்‌, தீபம்‌, நைவேத்தியம்‌, தாம்பூலம்‌ ஆயெ எட்டு வகைகளால்‌ 
பூசிப்பது, 

அக்ஷிணி : ௮ஷ்டபோகக்களுள்‌ ஒன்று; இப்போது கிடைப்பவற்றை 
குறிக்கும்‌ 

ஆக்கம்‌: செல்வம்‌ ; வருமானம்‌ 

ஆக்கப்‌ பேருக்கம்‌ : சீர்திருத்தம்‌ செய்து அதனால்‌ மேலும்‌ உண்டான்‌ 
வருமான ம 

ஆகாமி : சுவர்ணாதாயம்‌ ; அஷ்டபோகங்களுள்‌ ஒன்று; இனிமேல்‌ 
கிடைக்கப்‌ போவதைக்‌ குறிக்கும்‌ ள்‌ 

ஆச்சன்‌ : தகப்பன்‌ 

ஆசந்திரதாரகம்‌ : சந்திரன்‌, கக்ஷத்திரங்கள்‌ உள்ளவரையில்‌; என்‌ 
றென்றைக்கும்‌ ’ 

ஆசந்திரார்க்கம்‌ : சூரிய சந்திரர்‌ உள்ளவரையில்‌; என்றென்றைக்கும்‌ 

ஆசாரியபூசனை : குருக்களுக்கு உரிய சம்பாவனை ' 

ஆசிரியக்கல்‌ : தன்னைக்‌ காத்து உதவும்படி பிறருக்கு எழுதி வைக்கும்‌ 
சிலாசாசனம்‌ 

ஆசிரியப்‌ பிரமாணம்‌: தன்னைக்‌ காத்து உதவும்படி பிறருக்கு எழுதிக்‌ 
கொடுக்கும்‌ ஒட்டு 

ஆசிரியம்‌ : ஆசிரியச்சல்‌ பார்க்க த 

ஆச்வகக்‌ காசு: அஜீவக மதத்தினர்‌ முன்னாளில்‌ செலுத்தவேண்டிய 

்‌ “வரி; ஆசீவக்காச எனவும்‌ பெறும்‌ 

ஆசுகவிகள்‌ காசு, ஆசு௨க்கடமை ; ஆவேகக்காசு பார்க்க. 


சாசனச்சொல்‌ அகராதி 1891 


ஆசுவடி.மக்கள்‌ : ஆசீவகப்‌ பொது மக்கள்‌ 
ஆட்சிப்‌ பாட்டம்‌ : வரி வகை 
ஆட்டாண்ட : ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ 
ட்டூக்கிறை, ஆட்டூவரி ; ஆட்டின்மீது விதிக்கப்படும்‌ வரி: 
ஆட்டைக்‌ காணிக்கை : வருஷக்தோறும்‌ செலுத்தவேண்டிய 
காணிக்கை ; ஆட்டைச்‌ சம்மாதம்‌ என்பதும்‌ இதுவே போலும்‌ 
. ஆட்டைக்கோள்‌ : ஆண்டுதோறும்‌ செலுத்த வேண்டிய தொகை 
ஆட்டைச்‌ சம்மாதம்‌ : ஆட்டைக்‌ காணிக்கை பார்க்க 
ஆட்டைப்‌ பாழ்‌: வருஷம்‌ முழுதும்‌ தரிசாகக்‌ கடந்த நிலம்‌ 
ஆட்டை வாரியர்‌ : சம்வத்சா வாரியர்‌; ரொம நிர்வாகத்‌ திலே லெ காரி 
யங்களைக்‌ கவனிப்பதற்காக அர்த அந்த ஆண்டு அமைக்கப்படும்‌ 
சபையார்‌ 
ஆடிப்பச்சை : கார்த்திகைப்‌ பச்சை என்பதடன்‌ சேர்ந்தே காணப்‌ 
படும்‌, ஆடிநவிரை என்றும்‌ உள்ள அ (ஈவிரை - செல்வகை ஒன்று); 
ஆடிக்குயவையும்‌ உண்டு. ஆகவே அடி. மாதத்தில்‌ நெல்‌ அறுவடை 
யாகும்‌ காலத்தில்‌ தானியமாகச்‌ ப்ப த அட்ட 
ஆண்டார்‌ : அடியார்‌ ; பக்தர்‌ 
ஆண்டுகள்ளடவு : வருஷ வருமானம்‌ 
ஆண்டெழுத்துத்‌ தேவை : ஆட்டைச்‌ சம்மாதமே போலும்‌ 
ஆணத்தி; அரசன்‌ உத்தரவை நிறைவேற்றுவோர்‌ (ஆல்ஞப்தி என்ற 
வடமொழிச்‌ சொல்லின்‌ வடிவம்‌) ; அரசன்‌ உத்தரவையும்‌ குறிக்கும்‌ 
ஆணியம்‌ : காள்படி ; தினக்கூலி 
ஆணேல்‌: ஆள்‌ நெல்லு பார்க்க 
ஆணை ; உத்தரவு 
ஆணை வாசல்‌ : பிரதான வாசல்‌; அரண்மனை வாசல்‌ 
ஆணைவிலை : அரசன்‌ உத்தரவின்படி செய்த விற்பனை ; ஆக்ஞாகிரயம்‌ 
எனவும்‌ பெறும்‌ 
ஆத்திறைப்‌ பாட்டம்‌: கால்நடை வரி 
ஆதிக்கப்‌ பேறு: அதிகாரவர்த்தனையே போலும்‌ 
ஆதிதாசர்‌ : சண்டேசுவரர்‌ 
ஆதிர சாலை: ஆதுலர்‌ சாலை பார்க்க. 
ஆதிரைப்‌ பிள்ளையார்‌ நோன்பு: திருவாதிரை, பிள்ளையார்‌ சதூர்த்தி 
முதலிய உத்சவங்கனுன்கான செலவுக்கு இறுக்கும்‌ தொகை 
ஆதிறைப்‌ பாட்டம்‌ : கால்கடைகளின்‌ மீது விதிக்கும்‌ வரி 
ஆ துலர்சாலை : வைத்தியசாலை 
ஆமை தவழ்‌ : ஆமை தவமும்‌ நிலம்‌ ; ஆழமான கிணறு 


1808 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஆயகம்‌ : ஊர்ச்‌ சபைகளுக்குப்‌ பதிலாகக்‌ ரொம உத்தியோகஸ்தர்கள்‌ 
சிலரைக்‌ கொண்டு கரொம நிர்வாகத்தை நடத்தும்‌ முறை, அர்த 
அதிகாரிகள்‌ ஆயகார்‌ எனப்பெறுவர்‌ 

ஆயப்பாடி : ருஷ்ணன்‌ கோயில்‌: கோகுலம்‌ எனவும்‌ பெறும்‌ 

ஆயம்‌ : வரிகளைப்‌ பொதுவாகக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 

ஆயிரத்தளி : அரண்மனை (ஆயிரம்‌ தளிகொண்ட இடம்‌, தளி - அறை) 

ஆயோகவர்‌ : கைக்கோளரில்‌ ஒரு பிரிவினர்‌ ட்‌ 

ஆரகுடம்‌ : பித்தளை 

ஆராட்சி: ஆராய்ச்சி பார்க்க 

ஆராய்ச்சி; மேற்பார்வை ; கணக்குப்‌ பரிசோதனை ; அவற்றைச்‌ செய்‌ 
யும்‌ அதிகாரி; அதற்காக இறுக்கும்‌ சிறுவரி; காரிய ஆராய்ச்சி 
என்றும்‌ குறிக்கப்பெறும்‌ 

ஆராய்ச்சியார்‌ : கணக்குப்‌ பரிசோதனை செய்வோர்‌ 

ஆலேபனம்‌ : பூசுதல்‌, மேற்பூச்சு 

ஆலை : மண்டபம்‌ (உள்ளாலை : உள்‌ மண்டபம்‌) 

ஆவணம்‌ : பத்திரம்‌; ட்டு ; செய பத்திரம்‌; விலையாவணம்‌ எனவும்‌ 
ஆரும்‌ 

ஆவணக்களரி : பத்திரங்களைப்‌ பதிவுசெய்யும்‌ இடம்‌ 

ஆவரணம்‌ : மறைப்பு ; மதிட்சுவர்‌ ; சுற்றாலை 

ஆழ்வார்‌, ஆழ்வி : தலைவன்‌ ; தலைவி ; மரியாதைக்காரியவரைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌." பகி 

ஆள்‌ அமஞ்சி : கூலி இல்லாமல்‌ கடமையாக வேலை செய்வது ; குடி 
மராமத்து 

ஆள்நேல்லு : கெல்லாக இறுக்கும்‌ வரி வகை 

ஆள்வரி : தலை(க்கட்டு)வரி ; மகன்மை 

ஆளும்கணம்‌, ஆளும்‌ கணத்தார்‌ : ரொம காரியங்களை நிர்வகிக்கும்‌ 
சபை; அதன்‌ உறுப்பினர்கள்‌ 

ஆற்றங்கரைத்‌ தேவை : ஆற்மங்கரை உடையாமல்‌ பாதுகாக்கும்‌ 
பொறுப்பும்‌ அதற்கான செலவும்‌ 

ஆற்றுக்கால்‌ அமஞ்சி: ரொம மக்களைக்கொண்டே ஆற்றுக்‌ கால்களைத்‌ 
திருத்துவது ; கூலி இல்லாமல்‌ ௮வ்வேலையைச்‌ செய்யும்‌ ஆள்‌ 

ஆறிடூ படுகை : ஆற்று வண்டல்‌ படிர்து புதிதாக உண்டாகும்‌ படுகை 
கிலம்‌ 

ஆற்றுக்‌ குலை: ஆற்றின்‌ கரை; ஆற்றங்கரைத்தேவையே போலும்‌ 

ஆற்றுப்‌ பாட்டம்‌ : ஆற்றங்கரைத்தேவை பார்க்க 

ஆனஞ்சு : பஞ்சகவ்யம்‌ ; பசுவின்‌ பால்‌, தயிர்‌, நெய்‌, சாணி, சிறுநீர்‌ 
ஆஃிய ஐந்தும்‌ கலந்தது , 


சாசனச்சொல்‌ அகராதி 1399 


ஆனவாள்‌ : கோயில்‌ காரியங்களை நடத்தி வைக்கும்‌ அண்ம்கிக உத்தி 
யோகஸ்தர்‌ 
ஆனைச்சாலை : யானைகள்‌ கட்டும்‌ இடம்‌; அதன்‌ பராமரிப்புக்காக வசூ 
லிக்கப்பெறும்‌ வரியையும்‌ குறிக்கும்‌ 
ஆனையாட்கள்‌ : யானைப்‌ படையினர்‌ 


இகுத்துவித்தல்‌ : மடையடைத்தல்‌ 

இசைக்கிடாய்‌ : [இ.த கொக்கு நாட்டுச்‌ சாசனங்களிலேதான்‌ காணப்‌ 
படுவது] ஈல்லெருது, ஈல்பசு என்பனபோல ஈற்கடொ என்பதே 
போலும்‌ 

இசைகேடு : (இசைவு கேடு) கெடுதி 

இசையின்‌ சேல்வி : புகழ்‌ மகள்‌ ; கலைமகளையும்‌ குறிக்கும்‌ 

இசையோலை : ஓப்பந்தச்‌ சீட்டு 

இசைவுதீட்டு: உடன்படிக்கைப்‌ பத்திரம்‌ 

இடங்கசாலை : (டங்கசாலை) அக்கசாலை; நாணயம்‌ அச்சிடும்‌ இடம்‌ 

இடங்கை : இடங்கைச்‌ சாதிகள்‌ 

இடங்கைவரி : இடங்கைச்‌ சாதியார்‌ செலுத்‌ தவேண்டிய வரி 

இட்துறை : சுவர்ணாதய வகை ; இடைத்துறை எனவும்‌ பெறும்‌) 
எதைக்‌ குறிப்பதென்று தெளிவாகத்‌ தெரியவில்லை 

இடபத்‌ தளியிலார்‌ : கோயிலில்‌ ஊழியம்‌ புரியும்‌ மகளிர்‌ 

இடிஞ்சில்‌ : அகல்‌ விளக்குத்‌ தகழி; மண்‌ அகல்‌ 

இடை நாழிகை : கோயிலில்‌ அர்த்த மண்டபத்துக்கும்‌ மகா மண்ட 
பத்துக்கும்‌ இடைப்பட்ட பகுதி 

இடைட்பாட்டம்‌ : இடையர்‌ வரி; இடைப்‌ பூட்சி எனவும்‌ ஆகும்‌. 

இடையர்‌ வரி: மாடு மேய்ப்பவர்‌ இறுக்கும்‌ வரி 

இடையீடு : அரசாங்க உரிமையாயிருந்து பிறருக்கு மாற்றப்பட்ட 
நிலம்‌ 

இடையீட : பயிரிடும்‌ உரிமை 

இடைவட்டை : நடுவில்‌ உள்ளது ; வருஷ்சடுவில்‌ செலுத்தவேண்டிய 
பொருள்‌ ; இடை வெட்டு என்பதும்‌ இதுவே போலும்‌ 

இண்டை : தலையைச்‌ சுற்றி ௮ணியும்‌ சிறு வட்டமான பூ மாலை 

இதடக்கு : அணியுறுப்பு வகை ; ஒர்‌ ஆபரணம்‌ 

இயக்குதல்‌ : நடத்தி வருதல்‌ 

இயற்றண்டம்‌ : (இயல்‌ தண்டம்‌) சாதாரண அபராதம்‌ 

இரத்தக்‌ காணிக்கை : போரில்‌ வீழ்ந்த வீரருடைய வழியினர்ல்கு 
அளித்த மானியம்‌ 


14 


1400 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இரத்த மானியம்‌ : -இரத்தக்‌ காணிக்கை பார்க்க ; உதிரப்பட்டி, நீத்தார்‌ 
பட்டி, ரீத்தார்‌ கோடை என்ற பெயர்களாலும்‌ வழங்கப்பெறும்‌ 

இரவுச்‌ சோறு : எச்சோறு பார்க்க 

இரவை: இரவு (இரவைக்கு - இசாப்பொழுதுக்கு) 

இராசகரம்‌ : அரசாங்கம்‌ ; அரண்மனை ; ராஜக்ருஹம்‌ என்பதன்‌ திரிபு 

இராசகரகாணிக்கை : அரண்மனைக்கு அந்த அந்தக்‌ காலங்களில்‌ 
செலுத்தவேண்டிய காணிக்கைப்‌ பொருள்‌ 

இராசபோகம்‌ : அரசர்க்கு உரிய பாதுகாவல்‌ வரி 

இராசிப்போன்‌ : கலப்பற்ற சத்தமான தங்கம்‌ 

இராசிபாளயம்‌ புள்ளிப்பணம்‌ : பழையநாள்‌ நாணயம்‌ 

இராமாநுஜகூடம்‌ : வைஷ்ணவ யாத்திரிகர்கள்‌ தங்கும்‌ சாவடி 

இராயசம்‌ : ஆணைப்பத்திரம்‌; இராயச வேலையைக்‌ கவனிக்கும்‌ ஒலை 
நாயகம்‌ போன்ற அரசாங்க அதிகாரி 

இராயச வர்த்தனை : இராயச அதிகாரிகளுக்குக்‌ கொடுக்கும்‌ வர்த்தனை 

இரு(க்‌)கால்‌ : இரண்டு தரம்‌ 

இருட்கண்டம்‌ : கழுத்தணி வகை (நீலகண்டம்‌ 8) 

இருப்புக்‌ கட்டி, : (இரும்புக்கட்டி) பூமியிலிருந்து இரும்பைத்‌ தோண்டி. 
எடுத்து உருக்கி வார்க்கும்‌ தொழிலுக்கான வரி; அன்‌ றி இருப்பைக்‌ 
கட்டி (இலுப்பைக்கட்டி) யெனக்‌ கொண்டால்‌ இலுப்பைப்‌ பிண்‌ 
ணுக்கு வியாபாரத்துக்கான வரி 

இருபூ : இருபோக சாகுபடி. 

இல்லரி, இல்வரி : மனைவரியே போலும்‌ 

இலக்கை : இருப்பிடம்‌; குடியிருப்பு 

இலக்கை : ஆடை ; மாதச்‌ சம்பளம்‌ 

இலாஞ்சனைப்‌ பேறு : அரசனுடைய முத்திரையைப்‌ பொறிப்ப தற்குச்‌ 
செலுத்தவேண்டிய கட்டணம்‌ ; லாஞ்சினைப்‌ பேறு, இலச்சினைப்‌ 
பேறு எனவும்‌ குறிக்கப்பெறும்‌ 

இலைசுனி : மாணிக்கத்தின்‌ குணங்களுள்‌ ஒன்று 

இலைச்சேப்பு, இலைத்தட்டு : பூசைப்‌ பாத்திரவகை 

இலையமுது : வெற்றிலை 

ன அத்து பாட்டம்‌; வெற்றிலை வாணிகம்‌ செய்வோர்‌ இறுக்கும்‌ 
வ 

.. இலைவாணியர்‌ ; வெற்றிலை வாணிகம்‌ செய்யும்‌ குடி. 

இழிக்க : (ணெறு) ஆழமாகத்‌ தோண்ட 

வ : நக்கி; (வரி) தள்ளிக்‌ கொடுத்து ; இழித்து என்றும்‌ காணப்‌ 

பறும்‌ ்‌ | 


சாசனச்சொல்‌ அகராதி 1401 


இளங்கூறு : இளைய பிரிவு ; இளவரசன்‌ 

இளங்கோயில்‌ : பாலாலயம்‌ ; கோயிலைப்‌ புதுப்பிக்கும்‌ சத்தில்‌ விக்கி 
ரகங்களை வைத்திருக்கும்‌ றான்‌, இடம்‌ 
[பழைய நாளில்‌ கட்டப்பெற்று வந்த கோயில்‌ கட்டடங்களில்‌ ஒரு 

. வகையையும்‌ குதிக்கும்‌] 

இளஞ்சிங்கவீரர்‌ : : கானாதேசிகள்‌ என்னும்‌ வியாபராக்‌ குழுவினரின்‌ 
உட்பிரிவு ; படைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டவர்‌ போலும்‌ 

இளவட்டம்‌ : காளைப்‌ பருவத்தினர்‌ 

இளைய நயினார்‌ : (இளைய காயனார்‌) முருகக்‌ கடவுள்‌ 

இளைய வகை: தாயாதிகளில்‌ இளைய பரம்பரை 

இறங்கல்‌ : வரி தவிர்த்தல்‌ [அரசாங்கத்தார்க்குச்‌ செலுத்தவேண்டிய 
வரியைத்‌ தவிர்த்தலை நீங்கல்‌ என்றும்‌, அவ்விதம்‌ அல்லாமல்‌ 
அந்த வரியை ஊர்ச்சபை, ஈகரம்‌ போன்ற ஸ்தாபனங்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதை இறங்கல்‌ என்றும்‌ கொள்வர்‌ ] 

இறங்குசாத்து : இறக்குமதி; இறக்குமதி வியாபாரத்தில்‌ ஈடுபட்டுள்ள 
வியாபாரிகள்‌ 

இறங்குசாத்து : (அவஜ அவரோஹ்ணம்‌) கொடியிறக்கம்‌ ; அதுசமயம்‌ 
கோயிலில்‌ ஈடத்தும்‌ விசேஷம்‌; இ றங்குகையில்‌ செலுத்‌ த்தும்‌ மரியாதை 

இறப்பு: வரி, தண்டம்‌ முதலியவை செலுத்தல்‌ 

இறை : அரசாங்கத்துக்கு இறுக்கும்‌ வரியைப்‌ பொதுவாக உணர்த்‌ 
அம்‌ சொல்‌ 

இறைக்கடன்‌ : நிலவரி 

இறை காவல்‌ : பின்னால்‌ செலுத்தவேண்டிய வரிக்காக மொத்தமாகச்‌ 
செலுத்தும்‌ பணம்‌ ; தலையாரிக்கு உரிய வரி என்றும்‌ கூறுவர்‌ 

இறைச்‌ சோறு: எச்சோறு போலும்‌ 

இறை திரவியம்‌ : பின்னால்‌ ஆண்டுதோறும்‌ இறுக்க வேண்டிய வரி 
களுக்காக மொத்தமாகச்‌ சேர்த்து முன்னதாகவே செலுத்தும்‌ பணம்‌ 

இறைப்‌ புணைப்‌ படூதல்‌ : ஒருவன்‌ செலுத்தவேண்டிய வரிக்காக மற்‌ 
ஜொருவன்‌ புணே கொடுத்தல்‌ 

இறைப்‌ போருள்‌ : இதைத்‌ திரவியம்‌ பார்க்க 

இறைபோகம்‌ $ நிலத்தில்‌ வசூலாகும்‌ வரியைமட்டும்‌, அதாவது மேல்‌ 
வாரத்தை மட்டும்‌ ௮னுபவிப்பது 

இறையிலி : வரி இல்லாத நிலம்‌ ்‌ 

இழப்‌. 'நிலவரி ' இல்லாத நிலங்களுக்காக இறுக்கும்‌ சிறு 
- இறை பேர்ன்றவை; ஊர்ச்‌ சபையால்‌ இறையிலியாக்கப்பெற்ற 
நிலங்களின்‌ வரியை ஏற்று ஊரார்‌ கொடுக்கும்‌ பங்கும்‌ ஆகும்‌ 


1402 : கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இறையிழித்து : வரி நீக ; இறையிழிச்சு என்றும்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 

இறையிறக்கும்‌ கோல்‌ : வரி விதிப்பதற்காக நிலத்தை அளக்க உபயோ 
இக்கும்‌ அளவு கோல்‌ 

இறைவிழுத்து : இறையிழித்து பார்க்க 

இனவரி, இனவரிக்காசு: அந்த அந்தச்‌ சாதியினர்‌ செலுத்தும்‌ வரி; 
ஜாதி ஸித்தாயம்‌ என்று தெலுங்குச்‌ சாசனங்களில்‌ வருவதையும்‌ 
காண்க 


ஈக்காலாணி : ஆபாணத்திக்கு இடும்‌ று ஆணி 
ஈச்சோப்பி : ஈயோட்டி. 

ஈட்டம்‌: கூட்டம்‌ 

ஈரங்கோல்லி, ஈரங்கோள்ளி : வண்ணான்‌ ; அவன்‌ செய்யும்‌ தொழிலுக்‌ 
கான வரி 


ஈழக்காசு,. ஈழக்‌ கருங்காசு : முன்னாளில்‌ வழக்கில்‌ இருந்த காணய 
வகை ; இலங்கையில்‌ வழங்கிவந்த து ; கருங்காசு எனவும்‌ பெறும்‌ 

ஈழக்கையர்‌ : ஈழவருடைய பெண்டிர்‌ 

ஈழச்சேரி : கள்ளிறக்குவோர்‌ வாழும்‌ இடம்‌ 

ஈழம்புஞ்சை : கள்‌ இறக்குவோர்‌ வரி 

ஈழம்பூட்சி; கள்‌ இறக்குவதற்கு விதிக்கும்‌ வரி 

ஈழவர்‌ : கள்‌ இறக்குவோர்‌ 

ஈழற்கடி.வரி : ஈழம்‌ புஞ்சை பார்க்க 


உகட்பார்போன்‌ : கல்யாணம்‌ போன்ற சந்தோஷ காரியங்களுக்குச்‌ 
செலுத்தும்‌ வரி; கண்ணாலக்காணம்‌ என்பதும்‌ இதவே போலும்‌ 
உகவை : உகப்பார்‌ பொன்‌ பார்க்க 
உகிர்ப்புறவன்‌ : ஈகத்தின்மேல்‌ அணியும்‌ ௮ணிவகசை 
உச்சம்போழ்து : ஈடுப்பகல்‌ 
உச்சி சந்தி : கோயிலில்‌ ஈண்பகலில்‌ நடக்கும்‌ 
உசாவடி, : சாவடி, என்பதன்‌ வேறு வடிவம்‌ ; கோட்டம்‌, கூற்றம்‌ 
என்பன போல முன்னாளில்‌ வழங்யெ ராஜ்யப்‌ பகுதியின்‌ பெயர்‌ 
உட்கொள்ளுதல்‌ : வரி முதலியன வசூலித்தல்‌ A 
உட்கோமீல்‌ : கோயில்‌ கர்ப்பகருகம்‌ 
உட்கோள்‌ : வரி வசூலிப்பதற்காகும்‌ செலவு போலும்‌ 
- உட்சேவகம்‌ : ரொமக்‌ சேவகம்‌ ; அதற்காகும்‌ செலவு 


உட்புரவு ; சபை, காடு முதலிய ஸ்தல ஸ்தர்பனங்களால்‌ இறை 
நீச்சப்பெற்ற நிலம்‌ 


இசை 


சாச்னச்சொல்‌ அகராதி 1403 


உடல்‌ : வருமானத்தை மட்டும்‌ உபயோகிக்கும்‌ நிபந்தனையுடன்‌ இட்ட 
முதல்‌ 

உடன்கூட்டம்‌ : அரசனோடு கூடவே செல்லும்‌ மக்திரிகள்போன்ற 
உயர்தர அதிகாரிகள்‌ 

உடன்கூட்டத்ததிகாரி: அரசன்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ பரிவாரமான 
உடன்‌ கூட்டத்து அதிகாரி 

உடன்‌ பாடூவான்‌ : சேர்ந்து பாடுறெவன்‌ 

உடன்வாரம்‌ : மேல்வாரம்‌ குடிவாரமாகப்‌ பிரிக்கப்படாத மொத்த 
மகசூல்‌ 

உடனிலைக்‌ குதிரைச்சேவகர்‌ : குதிரையேறிய மெய்காவலர்‌ 

உை திடம்‌ : கரை இடிந்து உடைந்து நீர்‌ நில்லாத குளம்‌ 

உடைப்‌ படை : நிலைப்‌ படை 

உடையார்‌ : அரசன்‌; உரியவன்‌; கோயிலில்‌ ௪ முந்தருளியிருக்கும்‌ எம்‌ 
பெருமான்‌ 

உடையார்‌ சாலை : கோயிலைச்‌ சேர்ந்த சோற்றுச்‌ சாலை 

உண்டழிவு : உணவு ௮ளிப்பதற்காகும்‌ செலவு 

உண்டி யச்சு: காணய வகை 

உண்ணழிகை : கர்ப்ப அருகம்‌ 

உண்ணாழிகை உடையார்‌, உண்ணாழிகையார்‌ : கர்ப்ப நகத்தில்‌ 
உள்ள கடவுள்‌ ; கர்ப்ப கருகத்தில்‌ சேவை புரிவோர்‌ 

உண்ணாழிகை வாரியம்‌: கர்ப்பகருக நிர்வாகத்தைக்‌ கவனிக்கும்‌ 
சபை 

உண்ணிலம்‌ : உள்ளே ௮டக்கிய நிலம்‌ 

உத்தமதானி : பிரதிப்பிரயோஜனம்‌ எதிர்பார்க்காமல்‌ தானம்‌ செய்வது; 
தானங்களுள்‌ சறந்தது 

உத்தரமந்திரி: முக்யெமான மந்திரி ; பிரதான மர்திரி 

உத்தாரம்‌: உத்தரவாதம்‌ 

உத்தானத்‌ துவாதசி: கார்த்திகை மாதத்துச்‌ சுக்லெ பக்ஷத்துத்‌ 
துவாதசி 

உதகதாரை : நீரைத்‌ தாரையாக வார்த்துத்‌ தானம்‌ செய்தல்‌ ; உதகம்‌ 
பண்ணி, உதகஞ்சேய்து என்றும்‌ குறிக்கப்‌ பெறும்‌, 

உதக பூர்வம்‌ செய்தல்‌: தானம்‌ கொடுக்கும்போது நீர்‌ வார்த்துக்‌ 
கொடுத்தல்‌ 

உதாசீனவாரியம்‌ ; விருப்பு வெறுப்பு இல்லாமல்‌ இ 


்‌ ஸத்‌ தரப்புக்கும்‌ 
பொதுவாக நின்று பணிபுரியும்‌ குழு; மத்தியஸ்தர்‌ ட்‌ 


அடங்கிய சபை 


1404 கோயிற்‌ சாசனங்கள்‌ 

உதிரப்பட்டி : போரில்‌ இறந்‌ தபட்டவர்களின்‌ வழிவந்தோர்க்கு வழங்‌ 
கும்‌ நிலம்‌; இரத்தக்‌ காணிக்கை 

உப்பாயம்‌ : உப்பு வரி 

உப்பிஞ்சி : இஞ்சி வகை 

உப்புக்‌ காசு: உப்புவரி 

உப்புக்‌ கோச்சேய்கை : உப்பு உண்டாக்‌? எடுக்கும்‌ அரசாங்க உரிமை 

உபத்திரகம்‌ : உபத்திரவம்‌ 

உபயநானாதேசி : கானாதே? என்னும்‌ வியாபாரிகளுடைய குழுவின்‌ 
இரண்டு பெரும்‌ பிரிவுகள்‌ 

உபய-பலிசை : (ரொக்கம்‌, தானியம்‌ ஆயெ) இரு வகையாகவும்‌ டைக்‌ 
கும்‌ வட்டி. 

உபயம்‌ : பழைய சுவர்ணாதாய வகை; உபய மார்க்கம்‌ என்பதும்‌ 
இதுவே போலும்‌ ; அவ்விதமாயின்‌ பெருவழிப்‌ போக்குவர த்திலே 
இறுக்கும்‌ சுங்கமாகக்‌ கொள்ளலாம்‌ 

உபயராணுவம்‌ ₹: இரண்டு பீரிவுகள்‌ கொண்ட சேனை 

உபாதி : கடமை; இறுக்க வேண்டிய வரி முதலியன; ஒபாதி என்றும்‌ 
காணப்‌ பெறும்‌ 

உபாயம்‌ : சாதனம்‌, வழி ; உபயம்‌ என்பதே போலும்‌ 

உபானம்‌: கோபுர விமானத்தின்‌ அதிஷ்டானத்தின்‌ அடிப்படை ; 
உபானவரி எனவும்‌ பெறும்‌ 

உம்பளிகை : மானியம்‌; சேவைக்காக விடப்பெற்ற மானிய நிலம்‌ 

உரல்‌ வரி: நெல்‌ குற்றும்‌ உரலுக்கு இறுக்கும்‌ வரி 

உரிமை : மனைவி 

உருத்திர கணம்‌ : சிவனடியார்‌ 

உருத்திர கணிகை : சிவன்‌ கோயில்‌ தாச 

உருத்திரர்‌ : சிவனையே பரதெய்வமாக வழிபடுவோர்‌; சைவர்‌ 

உல்கு : சுங்கம்‌ 

உல்கூட்டுச்‌ சரக்கு : சுங்கம்‌ வசூலிக்கக்கூடிய பண்டம்‌ 

உல்லியக்‌ கூலி: சணெற்றிலிருக்து தண்ணீர்‌ இதைத்துப்‌ பாய்ச்சும்‌ 
நிலத்துக்கு இறுக்கும்‌ வரி 

உலகளவு : நாட்டின்‌ நில அளவு 

உலகுடைய பேருமாள்‌ : ௮ரசன்‌ 

உலவி போன்‌ : சுத்தமான தங்கம்‌ 

உலாவு காட்சி: வரி வகை ர 

உவ்வி : தலை; வரி வகை; தலைவரி போலும்‌ ்‌ 

உவச்சக்காணி ; கேரயிலில்‌ (மத்தளம்‌) கொட்டும்‌ ஊழியத்துக்கு விடப்‌ 

- “படும்‌ மானியம்‌ ட 


சாசனச்சொல்‌ அகராதி 1405 


உவச்ச வரி : (கோயில்‌ பூசை செய்யும்‌) உவச்சர்‌ கொடுக்கவேண்டிய வரி 

உவச்சன்‌ : கோயிலில்‌ (மத்தளம்‌) கொட்டுவான்‌ ; பூசாரி 

உவச்சு : மத்தளத்தின்‌ ஒரு வகை 

உவன்றி : நீர்நிலை 

உவா: அமாவாசை, பெளர்ணமி ஆயெ இரு தினங்களும்‌ 

உழத்தல்‌ ; வருந்துதல்‌ ; உழைத்தல்‌ 

உழத்தல்‌ : மயங்குதல்‌ ; திகைத்தல்‌ 

உழவு காணி : நிலத்தை உழுது பயிரிடுதல்‌ 

உழவுகாணியாட்சி : நிலத்தை உழுஅ பயிர்‌ செய்யும்‌ உரிமை 

உழப்பம்‌ : வேலை 

உழவுகுடி, உழுகுடி :, பயிரிடும்‌ குடி 

உழுதான்குடி ட பயிரிடுங்குடி. இறுக்க வேண்டிய வரி 

உள்‌ பாடன்‌ : கோயில்‌ உத்தியோகங்களுள்‌ ஒன்று 

உள்வரி: ௮க்தராயம்‌; ஸ்தல ஸ்தாபனங்களுக்கு இறுக்கும்‌ வரி; அவ்‌ 
விதம்‌ செலுத்தவேண்டிய வரிகளை நிச்சயித்து அரசாங்கம்‌ விடுக்கும்‌ 
ஒலை 

உள்ளாலை : உள்‌ மண்டபம்‌; உள்‌ பகுதி 

உள்ளிட்டம்‌ : நஷ்டம்‌ 
உள்ளிட்டார்‌ : [பெயர்‌ குறிக்கப்பெற்றவர்கள்‌ ] உள்பட அனைவரும்‌ ; 
அம்ச வமிசத்தவர்கள்‌ 

உள்ளிருப்பு: எதிர்பாராத செலவுகளு க்கெனச்‌ சேமித்து வைத்துள்ள 
நிதி) க்ஷம்‌ நிதி 

உறாவோற்றி : திரும்ப மீட்க முடியாத ஒற்றி (அடைமானம்‌) 

உறுபாதை : சிதைவுறும்‌ சிறுபாதைகளைச்‌ சீர்செய்யும்‌ பொறுப்பு 

உறைகாழி : முகத்தல்‌ ௮ளவையில்‌ (அறுபது மரக்கால்போன்ற 

அளவையான ) ஒவ்வோர்‌ உறைக்கும்‌ ஒரு நாழி என்று கூலியாகப்‌ 

பெறுவது 


டத்‌ 


ஊசிவாசி : தையற்காரர்கள்‌ இறுக்கும்‌ வரி போலும்‌ 

ஊடுபோக்கு : ஒரு பயிர்செய்யும்‌ போது அதன்‌ இடையிலே செய்யும்‌ 
வேறு பயிர்‌; அவ்விதம்‌ செய்வதற்கான வரி 

ஊத்தைப்பாட்டம்‌ : குளத்திலிருக்து வண்டல்‌ முதலியவற்றை வாரி 
எடுத்தலால்‌ டைக்கும்‌ வருவாய்‌ 

ஊத்தையட்டூதல்‌ : ஊனமுறுதல்‌ ; தோற்று அவமானப்படுதல்‌ 

ஊர்‌: வேளாண்‌ மக்கள்‌ குடியிருப்பான கிராமம்‌; அவ்வூருக்கு ௮மைக்த 
சபை 

ஊர்க்கடமை : ஊர்ச்சபையினர்க்குச்‌ செலுத்தவேண்டிய கடமை வரி 


1406 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஊர்க்கணக்கர்‌ ஜீவிதம்‌ : சொமச்‌ கணக்கு வேலைபார்ப்போர்‌ வாழ்‌ 
நாளில்‌ அனுபவிக்க விட்ட மானியம்‌ 

ஊர்க்கமைஞ்சு : ஊருக்கு அமைந்த ; ஊருக்குப்‌ பொறுப்பான 

ஊர்க்கலனை : சொமத்தின்‌ சிறுதன அதிகாரிகள்‌ 

ஊர்க்கழஞ்சு : ஊர்ப்‌ பொதுவாக வைக்கப்பெற்றிருக்கும்‌ நிர்ணயிக்‌ 
கப்‌ பட்டுள்ள எடை ; அதுபற்றிய வரியையும்‌ குறிக்கும்‌ 

ஊர்க்கற்‌ செம்மை : ஊர்ப்‌ பொதுவாக உள்ள நிறைக்கும்‌ உரைகல்‌ 

. மாற்றுக்கும்‌ சமமானது (பொன்‌) 

ஊர்க்கீழ்‌ இறையிலி : ஊர்ச்சபையாரால்‌ வரி நீக்கப்பெற்றதும்‌, அர 
சாங்கத்துக்கு உரிய அதன்‌ இர வையை ஊர்ச்சபையாசே எற்று 
இறுப்பதமான நிலம்‌ ப 

ஊர்காவல்‌ : கராமத்‌ தலையாரி 

ஊர்ச்சரிகை : ஊர்க்கூட்டம்‌ 

ஊர்வாரியம்‌ : ரொமக்‌ காரியங்களைக்‌ கவனிக்க நி அவப்பெறும்‌ சபை 

ஊரமை, ஊராண்மை : ஊர்ப்பொதக்‌ காரியற்கபை நிர்வஓ 

ஊரவர்‌ : ஊராக அமைந்கு ஊர்ச்சபை அதன்‌ உறுப்பினர்‌ 

ஊராட்சி : ரொம காரியங்களை நிர்வகித்தல்‌ 

ஊராளர்‌ : கிராமத்தை ஆளும்‌ அதிகாரி 

ஊரிருக்கை : ஊரைச்சார்ந்த இடம்‌ 

ஊரிடூ வரிப்பாடு : இராமச்‌ சபையான ஊர்‌ விதிக்கும்‌ வரி 

ஊரேட்டு : வரி வகை; எண்பேசாயம்‌ என்ப 
தாக இருத்தல்‌ வேண்டும்‌ 

ஊரோம்‌ : ஊர்‌ என்னும்‌ கராமச்சபையாக அமைந்த நாங்கள்‌ 

ஊழியம்‌ : பொதுக்‌ காரியங்களுக்கும்‌ அரசாங்க அதிகாரிகளுக்கும்‌ 
சம்பளம்பெறாமல்‌ (அமஞ்சி போல்‌) செய்யும்‌ ஊழியம்‌ 

எக்கடமை : ஏர்க்கடமை போலும்‌ 

எக்காளம்‌ : பவனியில்‌ முன்னே ஊதும்‌ காளம்‌ போன்றது 

எச்சோற்றுக்‌ கூற்றுநெல்‌, எற்சோற்றுக்‌ கூற்றரிசி: செல்‌ குத்துபவர்‌ 
களுக்கு இரவில்‌ சோறு இடும்‌ உடமைபோலும்‌ 


எச்சோறு: ரொம ஊழியர்களுக்கு இரவில்‌ சோறும்‌ போடும்‌ கடமை; 
எற்சோறு எனவும்‌ பெறும்‌ 


எடுத்துக்கட்டி, : சுவர்த்‌ தலைவரிக்‌ கட்டு; சைப்பிடிச்சவர்‌ 

எடூத்தக்கோட்டி : ரெல்லரய வகை ; விவரம்‌ விளங்கவில்லை 

எடைவரி : நிறைமேல்‌ விதிக்கப்‌ பெறும்‌ வரி 
வடிவமா ?) 


கீதல்‌ 


தன்‌ தாடர்பு கொண்ட 


(இடைவரியின்‌ தவறான 


சாசனச்சொல்‌ அகராதி 1407 


எண்ணேய்‌ (எண்ணை) : எண்ணெய்‌ வியாபாரத்தின்மீது வரி; எண்‌ 
ணெய்‌ ஆட்டவேண்டிய நிபர்தனையையும்‌ குறிக்கும்போலும்‌ 

எண்ணேய்ப்‌ பந்தம்‌: இரவில்‌ ஈடக்கும்‌ ரொமப்‌ பொதுக்காரியக்க 
ளுக்கு வாணியன்‌ விளக்கெரிக்க எண்ணெய்‌ கொடுப்பது 

எதிரடையோலை : ௮டையோலை எழுதித்‌ தருவோர்க்குக்‌ கொடுக்கும்‌ 
ஆதரவுச்‌ சட்டு i 

எதிராமாண்டூ : அடுத்‌ அவரும்‌ வருஷம்‌ 

எயில்‌ : கோட்டையாக அமைக்துள்ள ஊர்‌ 

எர்க்காடி : எர்க்காடி பார்க்க 

எரிகரும்பு : அடுப்பு விறகு 

எரிமருந்தன்‌ : வெடி.மருக்து செய்பவன்‌ 

எரிமருந்து : வெடிமருக்‌ த 

எருமைப்‌ போன்‌ : எருமைகளின்மீது விதிக்கப்படும்‌ வரி; காசாகக்‌ 
கொடுக்க வேண்டிய அ 

எல்கை : எல்லை என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

எலவை : (ஏல்வை எனவும்‌ வாசிக்கப்‌ பெறும்‌) சாவுக்கான வரி; 
பிணத்தை இடுக்காட்டில்‌ அடக்கம்‌ செய்வதற்கு இறுக்கும்‌ கடமை ; 
துக்கப்புடைவை என்பதும்‌ இதைப்பற்றியதே போலும்‌ 

எழுத்து வினியோகம்‌ : கணக்கெழுதும்‌ அதிகாரிகளுக்கு வர்த்தனையாக 
அளிக்கும்‌ வரி வகை 

எழுந்தருளுக்‌ திருமேனி : உற்சவ மூர்த்தி 

எறிவீரப்‌ பட்டணம்‌ : எ றிவீரர்களுடைய நகரம்‌ 

எறிவீரர்‌ : அய்யாவழியைத்‌ தலைககராகக்‌ கொண்ட நானாதேசி என்‌ 
னும்‌ வியாபாரக்‌ கூட்டத்தாரின்‌ ஒரு பகுதியினர்‌ ; போர்ப்படைப்‌ 


பிரிவைச்‌ சேர்ந்தவர்‌ போலும்‌ 


ஏகபோக இறையிலி : வரி இல்லாமல்‌ உள்ள எகபோகக்‌ ராமம்‌ 

ஏகபோகம்‌: ஒரு இரொமத்தைப்‌ பிறருடைய கூட்டு இல்லாமல்‌ தனி 
மனிதர்‌ ஒருவரே அனுபவிப்பது 

ஏகபோகம்‌ : ஒரே சாகுபடியும்‌ ஆகும்‌; ஒருப்‌ 

ஏகாங்கி : குடும்பமின்றித்‌ தனித்து வாழும்‌ வைஷ்ணவ அடியார்‌ ; 
விஷ்ணு கோயில்‌ நிர்வாகத்தைக்‌ கவனிப்பவர்‌ 

ஏகாவலி, ஏகாவல்லி: ஒற்றைச்சரம்‌ உள்ள மாலை 

ஏணிக்காணம்‌ : ஏணியின்மீது விதிக்கப்பட்ட வரி; கள்‌ இறச்குவோர்‌ 
போன்ற மாமேறிகள்‌ செலுத்தவேண்டியது போலும்‌ 

15 ம்‌ 


1408 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஏத்தம்புலம்‌, ஏத்த பாடம்‌: (ஏற்றம்‌ புலம்‌, ஏற்ற பாடம்‌) ஏற்றம்‌ 
போட்டுத்‌ தண்ணீர்‌ இறைத்துப்‌ பயிர்‌ செய்யும்‌ நிலம்‌ 

ஏந்தல்‌ : பயிர்‌ செய்வதற்கான நீர்பாயும்‌ ஏரி 

ஏர்க்கடமை : உழும்‌ ஏரின்மீது விதிக்கப்பெறும்‌ வரி 

ஏர்க்காடி : ஒவ்வோர்‌ ஏருக்கும்‌ ஒரு காடி. கெல்லாக இறுக்கவேண்டி௰ 
வரி ; ஏர்க்காணிக்கை எனவும்‌ பெறும்‌ 

எர்ப்போன்‌ : ஒவ்வோர்‌ ஏருக்கும்‌ இறுக்கவேண்டிய காசாயவர்க்க வரி 

ஏரி ஆயம்‌: நீர்‌ நிலைகளிலிருந்து மீன்விலை போல்‌ இடைக்கும்‌ வரு 
வாய்‌ 

ஏரி ஈவு : ஏரியின்‌ பராமரிப்புச்‌ செலவுக்காக அதன்‌ நீர்‌ பாயும்‌ நிலத்‌ 
தைப்‌ பயிரிடுவோர்‌ கொடுக்கவேண்டிய பங்கு 

ஏரிக்காடி : ஏரியின்‌ நீர்‌ பாய்ச்சும்‌ நிலம்‌ ஒன்றுக்குக்‌ காடி. செல்விதம்‌ 
இறுக்கும்‌ வரி 

ஏரிக்கோப்பு : வெள்ளம்‌ வந்த காலத்தில்‌ நீர்‌ நிறைர்து மூழ்யெம்‌ மற்ற 
நாட்களில்‌ சாகுபடிக்கு ஏற்புடையதுமாக ஏரியின்‌ உள்வாயில்‌ 
உள்ள நிலம்‌ ; ஏரிநீர்க்கோப்பு எனவும்‌ பெறும்‌ 

எரிப்பட்டி : ஏரியின்‌ பராமரிப்புச்‌ செலவுக்காக விடப்பெற்ற நிலம்‌; ஏரி 
மானியம்‌ எனவும்‌ பெறும்‌ 

ஏரிமீன்‌ காசு : நீர்‌ நிலைகளின்‌ மீன்‌ விற்பனையால்‌ கிடைக்கும்‌ வருவாய்‌ 

ஏரிமீன்‌ பாட்டம்‌: ஏரிமீன்‌ காசு பார்க்க 

ஏரிமீன்‌ விலைட்பாட்டம்‌ : ஏரிமீன்‌ காச பார்க்க 

ஏரிமுதல்‌ : வைக்கப்பட்ட நிலத்தையோ பொருளையோ தொடாமல்‌ 
அதன்‌ வருமானத்தைக்கொண்டே எரியின்‌ பராமரிப்பைச்‌ செய்ய 
வேண்டிய முதல்‌ 

ஏரிவாய்‌ : ஏரியின்‌ வடிகால்‌ பக்கத்தில்‌ புறவாயில்‌ ஏரிக்கோப்புபோல்‌ 
அமைந்த நிலம்‌ 

ஏரிவாரியம்‌ : ஏரியின்‌ பராமரிப்புக்காக நிறுவப்பட்ட சபை 

ஏலவரிசி: ஏலக்காயின்‌ உள்ளே இருக்கும்‌ ௮ரிச 

ஏற்றம்‌ : அதிகப்படி, மிகுதி 

ஏற்றக்‌ குறைத்தல்‌ : மிகுதியும்‌ குறைவும்‌; உயர்வும்‌ தாழ்வும்‌ 

ஏற்றுதல்‌ ; குடியேற்றுதல்‌; ஸ்தாபித்தல்‌ 

ஏற்றுதல்‌ ; அ திகப்படுத்தல்‌ ; மேற்கொள்ளுதல்‌ ; கூட்டுதல்‌ 

எறுசாத்து: கோயில்‌ உற்சவ காலத்தில்‌ கொடி ஏற்றிச்‌ செய்யும்‌ 
விசேஷ பூசை ; அவஜாரோஹணம்‌ ; வாகனத்தில்‌ ஏறும்போது 


செய்யும்‌ மரியாதை 


ஏறுசாத்து; ஏத்றுமதிச்‌ சாக்கு; ஏற்றுமதி வியாபாரத்தில்‌ ஈடுபடுவோர்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1409 


ஐஞ்சுகணத்தார்‌ : ஐம்‌ பெரும்‌ குழுவே போலும்‌ 
ஐந்தலை மணி : ஐந்து தனி மணிகளுடைய கொத்துமணி 
ஐயன்பாத்தி : ஐயனார்‌ கோயிலுக்கு விட்ட மானியம்‌ 


ஒட்டு : ஒப்புக்‌ கொள்ளுதல்‌ ; உடன்படிக்கை 

ஒட்டுக்காசு : ஒப்புக்‌ கொண்ட காசு ; உடன்படிக்கையின்படி செலுத்த 
வேண்டிய தொகை 

ஒடம்படி : உடன்படிக்கை 

ஒடுக்குதல்‌ : பண்டாசத்தில்‌ சேர்த்தல்‌ 

ஒப்புமுத்து : ஈல்ல உருவம்‌ அமைந்த மாத்து 

ஒருதுடை : ஒருதடவை ; ஒருதரம்‌ 

ஒருபூ: தரு போகம்‌ 

ஒளிவண்ணாற்‌ பாறை : தணி வெளுப்போர்‌ இறுக்கும்‌ வரி 

ஒழிவின்றி : நீக்கல்‌ இன்றி, உட்பட 

ஒழுக்கவி: கோயிலில்‌ நாள்தோறும்‌ படைக்கும்‌ சமைத்த உணவு 

ஒழுகு : நிலத்தின்‌ வரலாறு குறிக்கும்‌ கணக்கு 


ஓடாணி : ஆபரணத்திலே மாட்டுவதற்கான ஆணி 

ஓட: செங்கல்‌; சாப்பிடுவதற்கான மண்பாண்டம்‌ 

ஓத்து; அதிகாரம்‌ ; உரிமை 

ஓரணி : இரட்டை 

ஓலக்கம்‌ : அத்தாணிக்‌ காட்ச சபை கூதேல்‌ 

ஓலக்க மண்டபம்‌: அத்தாணி மண்டபம்‌; சபா மண்டபம்‌ 

ஓலை: உத்தரவு; அரசன்‌ உத்தரவு 

ஓலைச்சம்பட:ம, ஓலைச்சம்பளம்‌, ஓலைச்சம்மாதம்‌: ஓலை எழுதும்‌ அதி 
காரிகளுக்குக்‌ கொடுக்கவேண்டிய வர்த்தனை 

ஓலைச்‌ சாதனம்‌ : ஒலையில்‌ எழுதிய பத்திரம்‌ 

ஒலை நாயகம்‌: அரசன்‌ இடும்‌ உத்தரவுகளை உரியவர்களுக்கு எழுத்து 
மூலம்‌ அதிவிக்கும்‌ அரசாங்கத்துறையின்‌ தலைமை அதிகாரி 

ஓலையெழுத்து : இராயசம்‌ 


கங்காணி : கண்காணி பார்க்க 

தங்கில்‌ : காளத்தின்‌ ஓர்‌ உறுப்பு 

கச்சாத்து : கைச்சாத்து பார்க்க 

கச்சுகோரம்‌ : பாத்திர வகை; கச்சோலம்‌, கைச்சோலம்‌ எனப்பெறு 
வனவும்‌ ௮துவே போலும்‌ 


1410 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


கசரை : காலேயமைக்கால்‌ பலம்‌ 

கசு: கால்‌ பலம்‌ : 

கட்டணம்‌ : குறிப்பிட்ட வகுப்பினர்‌ சிலர்‌ ௮வ்வப்போது செலுத்தும்‌ 
வரிபோன்றது 

கட்டளை : கோயிலில்‌ ஒரு விசேஷம்‌ : குறித்து ஏற்படுத்தப்‌ பெறும்‌ 
தர்மம்‌ 

கட்டாயம்‌ : (கட்டு ஆயம்‌) மொத்தமாக நிர்ணயிக்கப்பெற்ற வரி; 
அன்றி, நிர்ப்பந்தத்தால்‌ இறுக்கவேண்டிய வரியைக்‌ குறிப்பதாகவும்‌ 
கொள்வர்‌ 

கட்டியாணம்‌ : முன்னாளில்‌ வழங்கிவந்த ஒரு சாணயம்‌; வராகனுக்குச்‌ 
சமம்‌ என்பர்‌ க 

கட்டில்‌ : ஆசனம்‌; (அரசுக்கட்டில்‌) சிங்காதனம்‌ ; படுக்கை 

கட்டிலேய்‌ துதல்‌, கட்டிலேறுதல்‌ : சீங்காதனம்‌ ஏறுதல்‌ ; மணவினை 

கட்டூக்குத்தகை : மொத்தமாக இறுக்கவேண்டி௰ குத்தகை ; பெரும்‌ 
பாலும்‌ நீண்ட காலம்‌ நீடிக்கும்‌ 

கட்டூமுக்கை : கோயிலுக்கு உரிய கடமைகளில்‌ ஒன்று; அறுவடை 
யிலே கட்டுக்கு மூன்று கை வீதம்‌ ௮ரிகளை கொடுப்பதபோலும்‌ ்‌ 
அரிமுக்கை எனப்‌ பெறுவதும்‌ இதவே எனலாம்‌ 

கட்டுவாங்கம்‌ : மழு; பல்லவர்களுடைய கொடியில்‌ காணும்‌ 
இலச்சினை 

கடகம்‌: படைவீடு; அரண்வலி கொண்ட கோட்டை 

கடமை: அரசாங்கத்துக்குச்‌ செலுத்த வேண்டிய வரிகளைப்‌ பொது 
வாகக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 

கடமை காரியம்‌ : அரசாங்கத்தின்‌ நிர்வாக அலுவல்‌ 

கடமைக்கால்‌ : அரசாங்கத்தார்‌ நிர்ணயித்த அளவு மரக்கால்‌ 

கடமைப்பற்று ; மேல்வாரத்தை உரியவர்க்குப்‌ பணமாகச்‌ செலுத்‌ 
தும்‌ கிராமம்‌ 

கடவ ; கடமையாவதாகவும்‌ 

கடவன்‌ : கடமைப்பட்டவன்‌ 

கடிகை : பூர்வாங்கக்‌ கல்வி பெற்றவர்களுக்கு மேலும்‌ கல்வி புகட்டும்‌ 
உயர்த்‌ வித்தியாஸ்தானம்‌ 

கடிகை மத்தியஸ்தன்‌ : கடி. கையிலை பயிற்சபெற்று ௮ங்கோரம்‌ 
பெற்ற மத்தியஸ்தன்‌ ; பெரும்பாலும்‌ ஊர்ச்சபைத்‌ தலைவன்‌ I 

கடிகை மாராபன்‌ : தலைமை வாத்தியக்‌ காரன்‌ ; முன்னாளில்‌ அரசர்‌ 
வழங்வெந்த பட்டம்‌ 


கடிகையார்‌ ; கடிகை என்னும்‌ நிலயத்தைச்‌. சேர்க்தவர்‌ 


சாச்னச்சொல்‌ அகரா தி 1411 


கடிகையார்‌ : அரசன்‌ ஆணையைப்‌ பறையறைந்து அறிவிப்போர்‌. 

கடைக்காட்சி : கண்காணித்தல்‌ 

கடைக்‌ கூட்டல்‌ : முடிவுகட்டி வசூலித்தல்‌ (பொலிடூட்டுப்‌ பொன்‌ 
கடைக்கூட்ட வந்தார்க்கு நிசதி இரண்டு சோறு கொடுப்போ 
மானோம்‌) 

கடைக்கூட்டூ : காரிய நிருவாகம்‌ 

கடைக்கூட்டிலக்கை : கடைக்கூட்டூவார்‌ வசிப்பதற்கான இடம்‌ 

கடைக்‌ கூட்டுத்‌ தானத்தார்‌ : கோயில்‌ அதிகாரிகள்‌ 

கடை கூட்டூ[த்‌*] தானத்தார்‌: கானாதேசி வியாபாரிகளைக்‌ குறிப்பிடும்‌ 
பெயர்களுள்‌ ஒன்று; அவர்களிலே ஒரு பிரிவினர்போலும்‌ 

கடைத்‌ தோழில்‌ : பதக்கத்தில்‌ ஒருபாகம்‌, கடைசல்‌ பிடிக்கப்பட்டது 
போலும்‌ 

கடைரீர்‌ : கடைசியாக உள்ள நிலத்துக்குப்‌ பாயும்‌ தண்ணீர்‌ 

கடைப்பாட்டம்‌ : அங்காடிப்‌ பாட்டம்‌ எனக்‌ கொள்வர்‌ ; கடைசித்‌ 
தரமான வரியையும்‌ குறிக்கும்‌ ; கடைப்பூ எனவும்‌ ஆகும்‌ 

கடைப்‌ பூ: கடைசியான மூன்றாம்‌ போகம்‌ 

கடையடைக்காய்‌ : விற்பனைக்குக்‌ கொணர்ந்த பாக்கின்‌ மீது இறுக்கும்‌ 
வரி போலும்‌ 

கடையிறை : கடைசத்தரமான, அதாவது மிகவும்‌ குறைவான வரி; - 
(வருஷ) முடிவாகக்‌ கொடுக்கும்‌ வரியையும்‌ குறிக்கும்‌ போலும்‌ ; 
கடைப்பாட்டம்‌ எனவும்‌ கொள்வர்‌ 

கடையீடூ: அரசனது முடிவான உத்தரவு; ழ்‌ அதிகாரிகளின்‌ உத்‌ 
தாவும்‌ ஆரும்‌ 

கடையூறு : முடிவாக வரும்‌ தடை) முடியாத தடை 

கண்‌ காட்டுவான்‌ : குருடருக்கு வழிகாட்டுபவன்‌ 

கண்காணி : மேற்பார்வை ; மேல்‌ விசாணை செய்வோன்‌ ; மேற்‌ 
பார்வை செய்வதற்காக இறுக்கும்‌ வரி 

தண்காணிக்‌ கணக்கர்‌ முதல்‌ : கண்‌ காணிப்போர்‌ செலவுக்காக இடும்‌ 
முதல்‌ | | 

கண்காணி நாயகம்‌ : மேற்பார்வை யிடுவோர்‌ தலைமை உத்தியோகம்‌ 

கண்காணிமாரெல்லு: மேற்பார்வையிடுவோருக்கு நெல்லாக இறுப்பது 

கண்டகம்‌: வேலி, (ஏக்கரா? போன்ற நில அளவு 

கண்டகசோதனை $ அஷ்ட நிக்ரெகம்‌ ; குற்றம்‌ புரிபவர்களைத்‌ தண்டித்‌ 
தல்‌ (ஜடிலவ ர்மன்‌ பராந்தக பாண்டியனுடைய ஆனைமங்கலம்‌ 
செப்பேடுகளையும்‌ கெள டில்யர அ அர்த்த சாஸ்திரத்தையும்‌ பார்க்க) 


1419 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கண்டத்துடர்‌, கண்டநாண்‌ : கமுத்தணிவகை 

கண்டன்‌ : வீரம்‌ மிகுந்தவன்‌ 

கண்டப்படை : கட்டடத்தின்‌ ௮திஷ்டானத்தில்‌ ௮டிப்படை 

கண்டம்‌: முகமண்டபப்‌ பகுதி; அதிஷ்டானத்தின்‌ ஒரு பாகம்‌ 

கண்டழிவு : எதிர்பாராத செலவு 

கண்டு: கழுத்தணியான மாலையில்‌ பதக்கம்‌ போன்ற ஓர்‌ உறுப்பு 

கண்‌ 3ழவு: ௮ரசனது சொந்த நிலம்‌ 

கண்ணாலக்‌ காணம்‌: கல்யாணத்துக்காகச்‌ செலுத்தும்‌ வரி; தல்‌ 
லாணக்‌ காணம்‌, கல்லால காணம்‌ எனவும்‌ குறிக்கப்‌ பெறும்‌ 

கண்டை : முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடிக்கான வரி; முகம்‌ பார்வை 
என்றும்‌ காண்பது; பரத்தையரிடமிருக்‌து வசூலிக்கப்‌ பெற்றது 
போலும்‌; கன்னட சாசனங்களில்‌ பேதபினாகு (அதாவது மேனி 
மினுக்குபவள்‌) என்று காணப்‌ பெறுவதை ஒப்புகோக்குக 

கண்ணாறு : பாசன வாய்க்கால்‌ 

கண்ணிட்டுக்காணம்‌ : கண்காணிப்போருக்குக்‌ கொடுக்க வேண்டிய 
தொகைபோலும்‌ (கரிசலாங்கண்ணி என்னும்‌ மருந்‌ அச்செடியைப்‌ 
பயிரிடுவதற்காகச்‌ செலுத்‌ தும்‌ வரியெனவும்‌ இதைக்‌ கொள்வர்‌) 

கண்மலர்‌ ; விக்ரெகங்களுக்கு அணியும்‌ விழிமலர்‌ போன்ற ஆபரணம்‌ 

, கண்மாளா : கமமாளா 

கணக்கக்காணி : சொமக்‌ கணக்கர்களுக்கு விடும்‌ மானிய நிலம்‌ 

கணக்கப்பேறு ; கிராமக்‌ கணக்கருக்கு கெல்லாக இறுப்பது 

கணகன்‌ : கணக்குப்‌ பிள்ளை 

கணப்பேருமக்கள்‌ ; ஊர்க்காரிய நிர்வாகெள்‌ 

கணபோகம்‌ : அவர்‌ அவர்‌ தனித்‌ தனிப்‌ பகுதிகளை அனுபவிக்காமல்‌ 
முழுவதையும்‌ கூட்டாக அனுபவித்து மொத்தத்தில்‌௮வர்‌ அவருக்கு 
உரிய பங்கைப்‌ பெறுதல்‌, 

கணாசாரம்‌ : பிச்சை ஏற்போர்‌ இறுக்கும்‌ வரி 

கணிமுற்றாட்டூ : கணத்தார்‌ அனுவிப்பதாற்காக ஸர்வமானியமாக 
விடப்பெற்ற ரொமம்‌ ; கணபோகத்தில்‌ உள்ள முற்அாட்டுக்‌ ராமம்‌) 
(ஜோஸ்யர்களுக்கு விடும்‌ மானியமாகக்‌ கருதுவர்‌ சிலர்‌) 

கத்திக்காணம்‌ ; ஆயுத வரி; ஆயுதம்‌ தரிப்பதற்கா அல்லது தயாரிப்ப 
தற்கா என்பது விளங்கவில்லை 

கதலிகை : ஒட்டியாணம்‌ போன்ற ஆபாணத்தின்‌ ஓர்‌ உறுப்பு 

கதீர்க்காணம்‌ ; கதிராகக்‌ சொடுக்கும்‌ வரி 

கந்மி (கருமி); அதிகாரி; பணியாட்களுக்கு மேற்பட்ட பதவி 


கொண்டவர்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1413 


கப்பம்‌; தொழிலாளர்கள்‌ சிலர்‌ அவ்வக்காலங்களில்‌ செலுத்துவது 

கம்பி; காதணிவகை 

கம்மாணர்‌ : கம்மாளர்‌ 

கர்ணம்‌: சாட்டு நிர்வாகத்திலே உள்ள குற்றங்குறைகளைக்‌ காணும்‌ 
பெரிய அதிகாரி (விஜயககா ஆட்சிக்‌ காலத்தில்‌ வழக்கில்‌ இருந்தத) 

கர்த்தாக்கள்‌ ; மதுரை நாயக்க மன்னர்களைக்‌ குறிப்பிட்ட பட்டப்‌ 
பெயர்‌ 

கர்ப்பூரவிலை ; கோவில்‌ நிலங்களைப்‌ பயிரிட்டு அனுபவிப்பதற்காக 
அவற்றின்‌ வரியையும்‌ சேர்ந்து மொத்தமாகக்‌ கொடுக்கும்‌ பணம்‌, 

கரகிராமம்‌; அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும்‌ (ரயத்துவாரி) தனிக்‌ 
இராமம்‌ 

கரடிகை £ ஒர்‌ ஆபரண உறுப்பு 

கரடு $ ஒருவகை முத்து 

கரண்டிகை ; மகுடத்தின்‌ ஒருவகை ; மகுடத்தின்‌ ஒருபாகம்‌ 

கரண்டிகைச்செப்பு $ சுண்ணாம்புச்‌ செப்பு 

கரணம்‌; பத்திரம்‌; சீட்டு ; கணக்கன்‌ 

கரணம்‌ : வழக்குகளை விசாரிக்கும்‌ நியாய சபைகளுள்‌ ஒருவகை ; அதி 
கரணம்‌ என்பதற்குத்‌ தாழ்ந்தது என்பர்‌ 

கரணத்தார்‌ £ கரணம்‌ என்னும்‌ கியாய சபையின்‌ உறுப்பினர்‌ 

கரணிக்கசோடி $ கணக்கர்‌ வரி 

கரக்ஷேத்திரம்‌ $ வீடு கட்டக்‌ கூடிய மனை 

கரி; பயிர்‌ திய்ர்து போனது 

கரிவி (கருவி) $ காவிதர்‌ கத்தி 

௧ரு3 மண்மேடு 

கருக்கு ௫ தங்கம்‌ வெள்ளி முதலிய பாத்திரங்களில்‌ பொறித்த சித்திரம்‌ 

கருஞ்சேய்‌ 3 புன்செய்‌ நிலத்திலே முன்னால்‌ பயிரிடாத நிலம்‌ ; கழனிப்‌ 
புன்செயினின்றும்‌ வேறான காட்டூப்‌ புன்சேய்‌ 

கருஞ்சேய்‌ உ நன்செய்‌ எனவும்‌ கொள்வர்‌ 

கருவி பணம்‌: ஆயுதங்களின்‌ மீது வரி; ஈாவிதர்‌ செலுத்த வேண்டி, 
யது போலும்‌ 

கருவூலவரி; பொக்ஷெத்தின்‌ காவலுக்கும்‌ விலையுயர்ச்த பொருளை 
அதிலே வைத்துப்‌ பாதுகாத்தற்கும்‌ இறுக்கும்‌ வரி 

கரை £ பங்கு, விகிதாசாரம்‌ 

கரைக்கூறு செய்வார்‌ 5 இராமங்களிலே அவர்‌ அவர்‌ அனுபவிக்க 
வேண்டிய நிலங்களைப்‌ பிரித்துக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பு வாய்ந்தவர்‌ 


ச்‌ 


1414 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கரைரிலம்‌ : அவ்வப்போது ஊராரிடம்‌ மாற்றி மாற்றி அனுபோகத்‌ 
அக்கு கூறுபோட்டு ஒப்படைக்கப்படும்‌ நிலம்‌ . 
கரையீடு: அடைமானம்‌ 
கல்லறை : பொக்ஷேங்களை வைப்பதற்குப்‌ பூமியின்‌8ழ்க்‌ கட்டப்‌ 
பெற்றுள்ள இரகசிய அறை 
கல்லாணக்‌ காணம்‌, கல்லாலகாணம்‌ : கண்ணாலக்‌ காணம்‌ பார்க்க 
கல்யாணத்‌ திருமேனியாதல்‌ : அரோகதிடகாத்திர ராதல்‌ 
கல்லித்திருத்துதல்‌ : மேடான நிலத்தை வெட்டித்திருத்துதல்‌ 
கல்லூரி : கோயிலில்‌ சுற்றுத்‌ தாழ்வாரம்‌ ; இருச்சுற்றாலை 
கலசப்பானை : தாப கலசம்‌: ூபக்‌ கால்‌ 
கலசமாட்டூதல்‌ : கலசத்தால்‌ திருமஞ்சனம்‌ செய்வித்தல்‌; கும்பா. 
பிஷேகம்‌ 
கலபை, கலாபம்‌ : கலகம்‌ 
கலம்‌: சாப்பிடும்‌ பாத்திரம்‌ 
கலம்‌: பத்தாம்‌) ஆதரவுச்‌ ட்டு 
கலம்‌, கலன்‌ : வில்லங்கம்‌ 
கலனை : தொழிலாளர்கள்‌ ; அவர்களுடைய சங்கம்‌ 
கலிங்கவாரியம்‌ : கலிங்கு, அணை போன்றவற்றைக்‌ கவனிப்பதற்கரகக்‌ 
ரொமச்‌ சபையாரால்‌ அமைக்கப்பட்ட குழு 
கவர்‌: ஆற்றுக்‌ காலில்‌ பிரியும்‌ இளை 
கழஞ்சு : முன்னாளில்‌ வழங்கிய பொன்நாணயம்‌ ; அதன்‌ எடையையும்‌ 
குறிக்கும்‌ 
கழனிக்குளம்‌ : நன்செய்‌ ஈடுவில்‌ உள்ள குளம்‌ 
கழனிப்‌ புன்சேய்‌ ; காட்டுப்‌ புன்செயினின்‌ றும்‌ வேறான புன்செய்‌ நிலம்‌ 
கழனிவாரியம்‌, கழனிவாரியப்‌ பெருமக்கள்‌ ; விவசாயத்தைக்‌ கவனிக்‌ 
கும்‌ ஊர்ச்‌ சபையார்‌ 
கழைந்து: கழஞ்சு என்பதன்‌ வேறு வடிவம்‌ 
களர்ப்பாழ்‌ : உப்புப்‌ படிர்த பாழ்‌ நிலம்‌ 
களரி: விசாரணை ஸ்தலம்‌; சபை; கச்சேரி 
களாவம்‌: இடையணி ; ஒட்டியாணம்‌ போன்றது 
கற்கவி : கதவுகிலையின்‌ மேலே இடப்பட்டிருக்கும்‌ பாவுகல்‌ .. 
.கற்காரம்‌: கருங்கல்லால்‌ ஆன கட்டடம்‌ 
கற்கிடை : கல்லால்‌ ஆன வட்டம்‌; செங்கல்‌ சூளை 
கற்படூத்தல்‌ : கல்லால்‌ தளம்‌ போடுதல்‌ 
கற்பதித்தான்‌ : சிலாசாசனம்‌ செய்தவன்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1415 


கரணதண்டம்‌ : கரணம்‌ என்னும்‌ நியாய சபையால்‌ விதிக்கப்‌ பெற்று 
அதற்குச்‌ செலுத்தவேண்டிய ௮பராதத்‌ தொகை 

கற்பற்று$ மாணிக்கத்தின்‌ குற்றம்‌ 

கற்பித்தல்‌ ஜ பிரதிஷ்டை செய்தல்‌ 

கற்றளி: கற்‌ கோயில்‌ 

கன்று மேய்‌ பாழ்‌: இராமத்தில்‌ கால்நடை மேய்வதற்கான நிலம்‌ 

கன்னக்காணன்‌ : கன்னான்‌ 

கன்ன புஷ்பம்‌ ; மலர்‌ போன்றதும்‌ காதில்‌ அணிவதுமான ஆபரணம்‌ 

கன்னாடு, கல்நாடு : இறந்தவர்‌ ஞாபகார்த்தமாகக்‌ கல்‌ எழுப்புதல்‌ 

கன்னாரிறை ; கன்னாத்‌ தொழில்‌ செய்வோர்‌ செலுத்தும்‌ வரி 


காகபிந்து : கரும்புள்ளி 

காகவிருந்தம்‌; வைரத்தின்‌ வகை 

காசாமக்குடி ; ஊர்ப்பொஅவேலை செய்வதென்னும்‌ நிபந்தனையின்‌ 
மேல்‌ ரொம மனைக்கட்டில்‌ குடியிருக்கும்‌ குடிமக்கள்‌ 

காசாயம்‌: காசாக இறுக்கும்‌ வரிவகைகளின்‌ பொ.அப்பெயர்‌ ; காசாய 
வர்க்கம்‌ என்றும்‌, காசு வர்க்கம்‌ என்றும்‌ குறிக்கப்பெறும்‌ 

தாசுகடமை; ரொக்கமாக இறுக்கும்‌ வரி 

காசுகல்‌ $ தங்கம்‌ முதலியவற்றை நிறுக்கும்‌ எடை 

காசுகொள்ளா இறையிலி $ ஒருவகை வரியும்‌ இல்லாமல்‌ அளிக்கப்‌ 
பெற்ற நிலம்‌; வரிரீக்கிய நிலத்‌.துக்குப்‌ பின்னால்‌ இறுக்கவேண்டிய 
வரிக்காக மொத்தமாகச்சேர்த்து மு தல்‌ கொள்ளாத நிலத்தையும்‌ 
குறிக்கும்‌ 

காசு கொள்ளா ஊர்க்கீழ்‌ இறையீலி $ எந்த வரியும்‌ இல்லாமல்‌ அளிக்கப்‌ 
பெற்ற நிலம்‌; அந்த வரியை அரசாங்கம்‌ நீக்காமல்‌ கராமசபையே 
இழித்து அந்த வரிக்குறையைச்‌ சடையாமே ஏற்பதாகும்‌ 

காட்சி: காணிக்கை; கையுறை 

காட்சி எருதுக்‌ காசு: நல்லெருஅ பார்க்க 

காட்டப்‌ பெறுதல்‌ ஆதாரமாக எடுத்அக்காட்டுவத; பா தீதியதை 
கொண்டாடுதல்‌ . 

தாட்டாள்‌ காசு; முன்னாளில்‌ வழங்யெ வரிவகை ; காடுகாவல்‌ என்று 
வழங்கியது இதவேபோலும்‌ 

தாடுகாலல்‌ $ காடுகளைப்‌ பசரமரிப்பகற்காக இறுக்கும்‌ வரி [காடு , 
என்னும்‌ சொல்‌ இடுகாட்டையும்‌ குறிக்கும்‌] 

காடிகோள்‌ $ விளைநிலம்‌ காடுமண்டிப்போ தல்‌ 

காடுதரிசு $ செடிகள்‌ முளைத்த தரிசு நிலம்‌ 

16 


1416 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


காணம்‌ $ முன்னாளில்‌ வழங்கிய நிறை ; ஒரு நாணயம்‌ ; பாசம்‌ ௮ல்‌ 
லது பங்கு 
காணி; பரம்பரை உரிமை; அறுபவிக்கும்‌ உரிமை; காணியாட்சி 
பார்க்க 
காணி: ஒரு நிறை 
காணிக்கடன்‌ ₹ நிலவரி; காணிக்கூலி என்பதும்‌ இதுவே போலும்‌ 
காணிக்கை ; அரசனுக்கும்‌ சில அதிகாரிகளுக்கும்‌ செலுத்தவேண்‌ 
டிய கையுறை 
காணிப்பற்று$ ஒருவருக்கு உரிமை உள்ள -ரொமம்‌ அல்லது நிலம்‌ 
காணிப்பிடி பாடு ; கிலச்சாகுபடிக்கான உரிமைப்‌ பத்திரம்‌ 
காணிமாறுதல்‌ ; உரிமை நிலத்தை இழத்தல்‌ 
காணியாண்மை, காணியாட்சி ; பரம்பரையாக அஅபவிக்கும்‌ உரிமை 
காணிவிலை £ உரிமையை விற்றுக்‌ கொடுத்தல்‌ 
காணிவேட்டி $ முன்னாளில்‌ வழங்க வந்த வரிவகைகளுள்‌ ஒன்று ; 
வேட்டி என்பதன்‌ ஒரு பிரிவு போலும்‌; விளை நிலங்களிலே குழி 
வெட்டுவது போன்றதாக இருக்கலாம்‌ 
காந்தருவி 3 பாடுபவள்‌ 
காமக்காட்டம்‌ ; சிவன்‌ கோயிலில்‌ பார்வதிக்கெனத்‌ தனியாக அமைக்‌ 
அள்ள அம்மன்‌ சந்நிதி 
காமம்‌; ரொம்ம்‌; காமக்காணி, காமக்கிழான்‌ போன்று சேர்க்‌ அவரு 
வதிலே காண்க 
கார்‌ 3 ஜப்பசி-கார்த்திகையில்‌ அறுவடையாகும்‌ நெல்‌ ; மழைக்காலத்‌ 
தில்‌ பயிர்‌ செய்யும்‌ நெல்‌; அதன்‌ அறுவடைக்காலம்‌ 
கார்த்திகைக்காசு, கார்த்திகைக்காணிக்கை, கார்த்திகைப்பச்சை, 
கார்த்திகையரிசி ; கார்த்திகையில்‌ அறுவடைக்‌ காலத்தில்‌ அளிப்‌ 
பது; ஆடிப்பச்சை பார்க்க 
கார்மறு நிலம்‌? இருபோக சாகுபடி உள்ள நிலம்‌ 
காரணவன்‌ $ கணக்கன்‌ ; காரணிகன்‌, கரணத்தான்‌ எனவும்‌ பெறுவன்‌ 
காரளத்தல்‌ ; கெல்‌ அளத்தல்‌ 
காராண்கிழமை, காராண்மை : பயிரிடும்‌ உரிமை : ; அதற்கான வரி 
காரணிக்கஜோடி 3; கணக்கர்‌ செலுத்தும்‌ குறைந்த வரி 


காரிய கர்த்தா, காரியத்தக்குக்‌ கடவர்‌: ஒருவருக்காகக்‌ காரியத்தை 
நிர்வபப்போர்‌; 6 ஏஜண்ட்‌? 


காரியவாராய்ச்சி, காரிய வாராய்ச்சிப்பேறு ; தணிக்கையாளர்க்கு இறுக்‌ 
கும்‌ வரி ; ஆராய்ச்சி பார்க்க 


சாசனச்சொல்‌ அகராதி 1417 


கால்படை 3 சுவரின்‌ அடிப்பகுதி 

கால்வடம்‌ £ கால்‌௮ணி வகை 

காலத்தேவை $ முன்னாளில்‌ வழங்கிவந்த வரிவகைகளுள்‌ ஒன்ற; 
என்னவென்பது விளங்கவில்லை 

காலப்‌ பொல்லாங்கு $ கெட்டகாலம்‌) காலதோஷம்‌ எனவும்‌ பெறும்‌ 

கால்‌ அளவு கூலி, காலளவுப்பாட்டம்‌ ; கி௮,த்தல்‌ அளவுக்கு விதித்த 
வந்த வரி 

கால்‌அளவு கோல்‌ கூலி 3 நில அளவுக்கு விதித்துவந்த வரி 

காலுக்கழுத்து உ கணைக்கால்‌ 

காவணம்‌ £ சோலை ; ஈந்தவனம்‌ 

காவல்‌ கட்டணம்‌ £ தலையாரி வரி 

காவிதி £ முன்னாளில்‌ அரசர்‌ ௮ளித்துவக்த ஒரு பட்டம்‌; கணக்கர்‌ 

காவிதிமை £ கணக்கு வேலை 

காளி கணத்தார்‌ உ காளிகோயில்‌ நிர்வாகத்தைக்‌ கவனிக்கும்‌ சபையார்‌ 

காஹளம்‌, காஹளி £ எக்காளம்‌ போன்ற வாத்தியம்‌ 


கிடாரம்‌ உ கெரப்பரை 

கிடை; வேதம்‌ ஒஅம்‌ குழாம்‌; வேத பாடசாலை 

கிடைப்புறம்‌; வேதம்‌ ஓதவிப்பதற்காக விட்டப்பட்ட நிலம்‌ அல்லது 
இராமம்‌ 

கிம்புரிமுகம்‌ £ ஆபரண முகப்பின்‌ ஓர்‌ உறுப்பு 

கிரமவித்தன்‌ £ வேதத்தின்‌ செமபாடத்தில்‌ வல்ல பிராமணன்‌ 

கிராம கண்டகர்‌ : ரொமத்தின்‌ ஈலனுக்கு விரோதிகள்‌ ; கிராமத்‌ துரோகி 
கள்‌ எனவும்‌ பெறுவர்‌ 

கிருகுலம்‌ ; சில்லறையாக விற்பனை செய்யும்‌ பொருள்களின்‌ மீது 
இறுக்கும்‌ வரி அல்லத சுங்கம்‌; கிருகூல விசேஷம்‌ எனவும்‌ பெறும்‌; 
கூலம்‌ என்பதையும்‌ பார்க்க 


கிளிக்கத்தி 8 க.த்நிவகை 


கீழ்க்கலனை : ரொமத்தொழிலாளி 

கீழ்க்குமிழி : ஒரு வரய்க்காலின்‌ நீர்‌ அதன்‌ குறுக்கே செல்லும்‌ மற்‌ 
றொரு வாய்க்காலின்‌ ழோகச்‌ செல்லும்படி, அமைக்க கட்டடவேலை 

கீழ்ப்பாதி $ குடிவாரம்‌ 

_ கீழிறை $3 சிறு வரிகள்‌ ; : கடைசித்‌ தரங்களில்‌ இறுக்கும்‌ வரிகளும்‌ 
ஆகும்‌ 

கீழிறைப்பாட்டம்‌ $ மீன்பாட்டம்‌ போன்ற று வரிகள்‌ 


1418 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கீழீடு உ சழ்க்குத்தகை ; சார்க்து நிற்றல்‌; மற்றொன்னக்குக்‌ ழ்ப்‌ 
பட்டத i 


கீற்றுவரி உ ற்று வேய்ந்த குடிசைகளுக்கான வரி - 


குகை : தறிகள்‌ வாழும்‌ மடம்‌ 

குச்சி உ குச்சில்‌, தர்ப்பை போலும்‌ (குடமும்‌ குச்சியும்‌ கொண்டு 
கோயில்‌ புகுவான்‌) 

குசக்காணம்‌ : குயவர்‌ தாங்கள்‌ செய்யும்‌ பானைகளுக்குக்‌ கொடுக்க 
வேண்டிய தொழில்‌ வரி; திரிகைஆயம்‌ பார்க்க 

குடதேவர்‌ £ அகஸ்தியர்‌ 

குடகாழி 3 ஒரு குடத்துக்கு ஒரு காழி விதம்‌ இறுக்கும்‌ வரி 

குடப்படை 2 உட்கோயிலின்‌ அடி மட்டத்தில்‌ உள்ள கட்டடப்பகுதி 

குடமுழா? குடம்‌ போன்ற வடிவுடையதாக உள்ள பெரிய முழவு 
வாத்தியம்‌ 

குடவர்‌: விஷ்ணு கோயிலில்‌ பணி புரிவோருள்‌ ஒரு பிரிவினர்‌ ; கிருஷ்‌ 
ணனை வழிபடுவோர்‌ போலும்‌; மாடு மேய்ப்பவராகவும்‌ இருத்தல்‌ 
கூடும்‌; கோடவர்‌ எனவும்‌ பெறுவர்‌ 

குடவறை ; நிலவறை ; கோபுரத்தில்‌ உள்ள சிற்றறை 

குடலிளக்கு : பூசை வேளையில்‌ குடம்‌ போன்ற விளக்கு எடுத்து 
நாட்டியம்‌ ஆடிக்கொண்டே உருத்திர கணிகையர்‌ காட்டுவது 

குடவோலை : குடத்தில்‌ இட்ட ஓலைச்‌£ட்டு ; அவ்விதம்‌ இட்டுச்‌ சபையா 
ரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ 

குடிக்காசு £ குடிமக்கள்‌ கொடுக்கும்‌ வரி; குடிக்காணம்‌ ; குடிப்பணம்‌ 
என்பனவும்‌ இதுவே போலும்‌ 

குடிஞைக்கல்‌ $ கிர்ணயமான எடைச்கல்‌ ; குடி௩ற்கல்‌ எனவும்படும்‌ 

குடிரீங்கா இறையிலி: ஏற்கெனவே உள்ள குடிகளையும்‌ அவர்‌ 
களுடைய உரிமையையும்‌ நிக்காமல்‌, மேல்‌ வாரத்தை மட்டும்‌ அறுப 
விப்பதாக வரி நீக்கக்‌ கொடுக்கப்பட்ட ரொமம்‌ அல்லஅ நிலம்‌ . 

குடிரீங்காத்‌ திருவிடையாட்டம்‌ : ஏற்கெனவே உள்ள குடிகளை நீக்கா 
மல்‌ விஷ்ணு கோயிலுக்கு அளிக்கப்பெற்ற ரொமம்‌ 

குடிரீங்காத்‌ தேவதானம்‌: ஏற்கெனவே உள்ள குடிகளை நீக்காமல்‌ 
கோயிலுக்கு அளிக்கப்பெற்ற ரொமம்‌ 

குடிரீங்க(யுதேவதானம்‌ £ பழங்குடிகளை நீக்கிக்‌ கோயிலுக்கு அளித்த 
நிலம்‌ அல்லது சொமம்‌ ; இதனால்‌ கோயிலே மேல்வாசம்‌ ்வாரம்‌ 
ஆய இரண்டையும்‌ ௮அ.அபவிக்கமுடியும்‌ 


ச்ர்சனச்சொல்‌ அகராதி 1419 


குடிமை ; நிலவரி நீங்கலாக, அரசாங்கத்‌ அக்கு இறுக்கும்‌ மற்ற வரி 
களைப்‌ பொதவாகச்‌ குறிக்கும்‌ சொல்‌ [காட்டின்‌ குடியாக வாழ்வ 
தற்கு இறுக்கும்‌ வரிப்பணம்‌] 

குடிமைப்பாடு 2 ஊழியம்‌ ; ஊர்ப்போதுவேலை 

குடியிருக்கை ; ரொமத்தில்‌ குடிகள்‌ வாழும்‌ இடம்‌ 

குடியிலார்‌: குடிகள்‌ 

குடினை 3 குடி ஈற்கல்‌ ;. நிர்ணயிக்கப்பெற்ற நிறையையுடைய எடைக்‌ 
கல்‌ 

குடம்பு ஜ ஊரின்‌ பகுதி; அதனால்‌ குடூம்பு வாரியம்‌; ஊரிலே அந்த. 
அந்தப்‌ பகுதிக்கான சபைக்குழாம்‌ 

குண்டு: உருண்டையான பொன்‌ மணி 

குண்டு 2 குதிரை 

குண்டிகைக்கல்‌ $ சமணர்‌ கோயில்களுக்குச்‌ சொந்தமான பள்ளிச்‌ 
சந்த நிலங்களின்‌ எல்லையைக்‌ குறிக்கக்‌ கமண்டலத்தின்‌ உருப்‌ 
பொறித்து நாட்டும்‌ கல்‌ 

குணவியது உ மேன்மையானது 

குணவியன்‌ 3 மாணிக்க வகைகளுள்‌ ஒன்னு 

குத்தலரிசி £ குற்றித்திட்டிய அரிச 

குத்துக்கால்‌; தடை 

குதம்பை? காதணி வகை 

குதிரைச்‌ சேவகன்‌ $ குதிரை வீரன்‌ 

குதிரைப்பந்தி » குதிரை கட்டும்‌ இடம்‌; அதகற்கான வரி; குதிரை வரி, 


குதிரைமாற்று, குதிரைவிலாடம்‌ எனவும்‌ பெறும்‌ 

குதிரைமாற்றம்‌ £ முன்னாளில்‌ வழங்வெந்து இரு ' நாணயம்‌ ; குதிரை 
உருவம்‌ பொறிக்கப்பட்டது போலும்‌ 

குப்பி வயிரம்‌ உ வைர வகை 

குமாகச்சாணம்‌ 3 முன்னாளில்‌ வழங்கி வக்க வரிவகை ; முருகக்‌ கடவு 
ளின்‌ கோயிலுக்காக இறுக்கவேண்டி௰ ( ஓரு கட்டியாணம்‌) பொன்‌ 
வரி எனக்‌ கொள்ளலாம்‌ 

குமிழி: நீர்‌ ஊற்று; மதகு; ஒரு வாய்க்காலின்‌ கீர்‌ அதன்‌ குறுக்கே 
செல்லும்‌ மற்றொரு காலின்‌ மோகக்‌ செல்லும்படி அமைந்து 
கட்டிடவேலை 

குமாரவர்க்கம்‌; அரசாளும்‌ ராஜகுடும்பத்‌ அச்‌ குமாராகளாகச்‌ தங்களைக்‌ 
கரு தும்‌ சிற்றாசர்கள்‌ 

குமுதப்படை $ கர்ப்பகிருக மதிலின்‌ அடிப்பாகம்‌ 

குரத்திகள்‌ $ சமண மதத்திலே ஆசாரிய பதவி வகிக்கும்‌ பெண்‌ 


1490 கொயிற்‌ சாசனங்கள்‌ 


குரவடிகள்‌ 5 சமண மதத்தின்‌ ஆசாரியர்‌ 

குரப்பு வேட்டி £ பழையகாள்‌ வரிவகை ; வேட்டி என்னும்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்தது ; பாசனக்கால்களை அணை தது நீர்‌ இருப்பும்‌ வெட்டிவேலை 
போலும்‌ 

குரால்‌ பசு, குராற்‌ பசு; கபிலை நிறப்‌ பசு 

குலை? எழுப்பிய கரை; வரம்பு 

குலைவேட்டி : நீர்க்கால்களின்‌ கரைகளை வெட்டிச்‌ சர்செய்வஅ 

. குழிவரியேற்றுதல்‌ $ நிலத்அக்கு வரி விதித்தல்‌ 

குழிவு: மாணிக்கக்‌ குற்றங்களுள்‌ ஒன்று 

குளக்கீழ்‌ ; அந்தக்‌ குளத்தின்‌ பாய்ச்சலில்‌ உள்ள பூமி 

குளப்பிரமாணம்‌ : குளம்‌, அதனை ௮அபவிக்கும்‌ உரிமை ஆயெவற்றின்‌ 
விற்பனை 

குளவடை : ஏரி குளங்களை அனுபவிக்கும்‌ உரிமை ; அவற்றிலிருந்து 
கிடைக்கும்‌ வருவாய்களையும்‌ குறிக்கும்‌ 

குளிக்கும்‌ இடம்‌ ஜ அபிஷேக மண்டபம்‌ பார்க்க 

குளிகை £ முன்னாளில்‌ வழங்கி வந்த நாணயம்‌ ; கோளகை எனவும்‌ 

... பெறும்‌; உருவத்தைக்‌ கொண்டு பெயரிடப்பட்டதுபோலும்‌ 
குளிர்ந்த நீர்‌ இரத்தினங்களி ள்ள நீரோட்டம்‌ 

குற்றத்தண்டம்‌ : செய்த குத்றத்துக்குரிய தண்டனை ; அதற்காகச்‌ 
செலுத்தும்‌ பணம்‌ 

குற்றுநேல்‌ உ ரெல்‌ குற்௮ுவதற்கு உரிய கடமை 

குற்றேற்றம்‌ $ சிறு ஏத்தம்‌ 

குறங்கு 3 சிறு வாய்க்கால்‌ 

குறி உ இராமச்சபை 

குறு கூலி : நெல்‌ குத்துவதற்சான கூலி 

குறுணிப்பாடூ £ குறுணி நெல்‌ விதைப்பாடுள்ள நிலம்‌ 

குறுமடல்‌ 3 விபூதி வைக்கும்‌ சிறிய மடல்‌ 

குறைவ றுப்பு; அரண்மனைக்கு உபசாரமாக அனுப்பும்‌ பண்டச்சுமை 

குன்றி $ குன்றுமணி, பொன்‌ நிறுக்கும்‌ எடை 

குனிப்பம்‌ 8 காட்டிய வகை ; சந்திக்குனிப்பம்‌ பார்க்க 


கூத்தம்பலம்‌ ஜ அரண்மனை அல்லது கோயிலில்‌ உள்ள நாடக அரங்கம்‌ 
கூலம்‌ தானிய வியாபாரம்‌ ; தானியங்களுக்கு விதிக்கும்‌ வரி 
கூலிச்சேவகன்‌ உ கூலிப்படையாளன்‌ 


கூற்றரிசி $ குற்றுகெல்‌ பார்க்க; கூற்று நெல்லு எனவும்‌ ஹும்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1421 


கூற்றன்வாய்‌ £ தலைமதகு 

கூற்றுநேல்லு: கூற்றரி பார்க்க 

கூறடைத்தல்‌: பகுதி பகுதியாகப்‌ பிரித்து ஒப்படைத்தல்‌ 

கூறுசேய்வான்‌ 3; காரியங்களை வகைசெய்அ நிர்வடப்பவன்‌ 

கூறுதல்‌ £ விலை கூறுதல்‌ ; ஒருவன்‌ தன்‌ பொருளுக்கு நிச்சயித்த விலை 
யைத்‌ தெரிவிப்பதை முற்கூறுதல்‌ என்றும்‌, அதை வாங்குபவன்‌ 
ஏற்றுக்கொள்வதைப்‌ பிற்கூறுதல்‌ என்றும்‌ கொள்வர்‌ 

கூன்‌ £ பெரும்பாத்திரம்‌; அதில்‌ சமைத்த நிவேதனப்‌. பொருள்‌ 


கேடுபாதை ; சீர்கேடு அடைக்க பாதைகளைச்‌ செப்பனிட்டு நல்ல 
நிலைமையில்‌ வைத்திருக்கவேண்டிய கடமை 


கேட்போர்‌; பாடம்‌ கேட்போர்‌ ; பாடம்‌ சொல்லுவோர்‌ ; சாத்‌ திரர்‌ 
பார்க்க 

கேள்வி; அரசன்‌ வாய்மொழியாக இடும்‌ உத்தாவுகளைச்ளேட்டு உரிய 
வர்களுக்கு அனுப்பும்‌ அதிகாரி ; நிர்வாக அதிகாரி ' 

கேள்விமுதலி; அரசன்‌ உத்தரவைப்பெறும்‌ பொறுப்பு வாய்ந்த அமண்‌ 
மனை அதிகாரி 


கேள்விவரி ; அமசன்‌ உத்தரவுகளை எழுதும்‌ வரிப்‌ புத்தகம்‌ 


கைக்‌ கணக்குமுதல்‌ ; விவரம்‌ விளங்க வில்லை 

கைக்கழுத்து 3 முன்‌ கை ; மணிக்கட்டு 

கைக்காறை £ ஒரு வகைக்‌ கையணி 

கைக்கொள்ளுதல்‌ ; ஏற்று நிர்வாகித்தல்‌ 

கைக்கூலி: லஞ்சம்‌ 

கைக்கோளமு தலி: கைக்கோளரின்‌ தலைவர்‌ 

கைக்கோளர்‌; தோள்‌ வலி மிகுந்த காலாட்படையினர்‌ ; கோயில்‌ 
ஊழியர்களுள்‌ ஒரு வகையினர்‌ ; செய்வோர்‌ [அடவி என்ற சொல்‌ 
௮ம்‌ போர்ப்‌ படையினரையும்‌ ரெய்வோரையும்‌ குறிக்கும்‌, போர்‌ 
வீரர்களுக்கும்‌ செசவாளிக்கும்‌ என்ன தொடர்பு என்பது விளங்க 
வில்லை. கைக்கோளர்‌ என்ற சொல்‌ கையால்‌ உழைப்பவர்‌ என்று 
பொருள்படும்‌ | 

கைங்கரியபார்‌ : கோயிலில்‌ பணி விடை செய்வோர்‌ ; உபயகாரர்‌ 

கைச்சாத்து; கையெழுத்திட்ட ரசீது 

கைத்தடி ; ஒப்பம்‌ இடுவதற்குக்‌ கையெழுத்துப்‌ போடாமல்‌ இடும்‌ 
குதி; ; தற்குறி 

கைத்தீட்டு; கையெழுத்திட்ட உடன்படிக்கை ; சிறுகுறிப்பு 


1422 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கைப்போட்டூ $ கையில்‌ அணியும்‌ ஓர்‌ ஆபரணம்‌ 

கைபிடி : கையிற்பெற்றுக்கொண்ட பொருள்‌ 

கைம்மாட்டாங்கு ; தற்குறி; கைத்தடி, பார்க்க 

கையாளித்தல்‌ ; ஒப்படைத்தல்‌ 

கையாறு : கண்ணி வாய்க்கால்‌ 

கையீடு 3 பணம்‌ செலுத்திய ரசீது 

கையுருவிச்சுவர்‌ 8 கைப்பிடிச்சுவர்‌ 

கையுறை £ பெரியோர்களைக்‌ காணச்‌ செல்லும்போது அவர்களுக்கு 
அளிக்கும்‌ காணிக்கை 

கையெழுத்து: தீர்மானித்து எழுதிக்‌ கொடுத்த பத்திரம்‌ 

கையெழுத்தோலை ; எழுதிக்கொடுத்த பத்திரம்‌ ; கடன்‌ ட்டு 

கையேற்பு $ பிச்சைக்காரர்‌ வரி; தெலுங்குச்‌ சாசனங்களில காணா 
சாரம்‌ என்று காண்பது ; முட்டி என்பதையும்‌ பார்க்க 

கைவட்ட்கை £ பாத்திரவகை 

கைவளர : பரவ 

கைவாசி ; சந்தை விற்பனைக்கு வந்த நெல்‌ போன்ற பண்டங்களில்‌ 
ஒரு கையெனக்‌ கொள்ளும்‌ உரிமை ; அள்ளு என்பதைப்‌ பார்க்க 

கைவிலை £ அப்போதை விலை 

கைவினைக்குடி 2 கைத்தொழில்‌ செய்து வாழ்வோர்‌ [கைஜீதம்‌ என்‌ 
னும்‌ சொல்‌ தெலுங்கு நாட்டுச்‌ சாசனங்களிலே கூலிப்படையைக்‌ 


குதிக்கும்‌] 


கோக்குவாய்‌ ; ஆபரண த்திற்‌ செருகும்‌ பூட்டு 
கொட்டகாரம்‌ ; நெல்களஞ்சியம்‌ ; கொட்டாரம்‌ 
கோட்டி மத்தளம்‌ ; பெரிய மத்தளம்‌ 
கோட்டைக்கூலி $ கொட்டையை ஆமணக்கு விதையெனக்‌ கொள்ள 
லாம்‌ ; ஆயினும்‌ இது கோட்டைக்கூலியே போலும்‌ 
கோட்வர்‌ ; கோயிற்‌ கொத்துக்களூள்‌ ஒரு பகுதியார்‌ ; குடவர்‌ என 
வும்‌ காணப்பெறும்‌ 
கோடி 3 அரைஞாண்‌ 
கோடிக்கடமை $ கொடிவேலி என்றும்‌ சத்திர மூலம்‌ என்றும்‌ வழங்‌ 
கப்‌ பெறும்‌ மருந்துச்‌ சரக்கைப்‌ பயிரிடுவதற்கான வரியாகக்‌ கொள்‌ 
வர்‌; எனினும்‌ இது கோடிக்கடமையே யாகும்‌ போலும்‌; சேங்‌ 
கோடிக்காணம்‌ என்பதையும்‌ பார்க்க 
கோடுக்கன்‌ 3 மகன்‌ (கொடுகு என்னும்‌ தெலுங்குச்‌ சொல்‌ பார்க்க) 
கோத்து : பிரிவு; ஊழியர்‌ வகை 
கொதி$ பிரசாதம்‌ ; கோயிலில்‌ நிவேதன த்துக்கான சோறு 


சாசனச்சொல்‌ அகராதி 1423 

கோழு 5 எர்க்கொழுவின்‌ மீது இறுக்கும்‌ வரி 

.கோழுந்து ; மருக்கொழுந்து 

கோழுவாரம்‌ உ பயிரிடுவோ னுக்கு உரிய வாரம்‌ 

கோள்‌ ; சிறு நிழையளவு 

கோள்கை £ பாத்திரவகை ; கோள்கலம்‌ என்பதே போலும்‌ 

கோள்கை : விக்ரெகங்களுக்கு இடும்‌ கவசம்‌ 

கோள்முறைப்பாடூ : காணிக்கைபோல்‌ இரமமாகக்‌ கொள்ளும்‌ வரி 

கொள்வரி ; செல்லாய வகை ; வசூல்‌ செய்வதற்கான செலவைச்‌ சரிக்‌ 
கட்வெதற்குப்போ லும்‌ 

கொற்றிலக்கை $ கொற்றும்‌ இலக்கையும்‌; ௮ தாவது சோறும்‌ தீங்கும்‌ 
இடமும்‌ 

கொற்று ; உணவு 

கோட்டகம்‌; பரந்து ஆழமான நீர்நிலை 

கோட்டைக்கூலி $ கோட்டையின்‌ பராமரிப்புக்காக வ்ஞுலிக்கப்போதும்‌ 
வரி; கோட்டை மகமை எனவும்‌ பெறும்‌ 

கோடம்‌ : சிகரமாகச்‌ செய்யப்பெற்ற இரீடத்தின்‌ பாகம்‌ 

கோப்பதவாரம்‌ ; அரசர்க்கு உரிய இறை 

கோமளம்‌ உ மாணிக்க வகை 

கோமுகம்‌ 3 பசுவின்‌ முகம்போல்‌ செய்யப்பெற்ற நீர்விழும்‌ வாய்‌ 

கோமுறை ; அமசிறை 

கோயில்‌ கேள்வி: கோயில்‌ காரியங்களை நிர்வபப்பவன்‌ 

கோயில்‌ வாசி £ அரண்மனைக்கு உரிய சல்‌ இறை 

கோயில்‌ வாரியம்‌ £ கோயில்‌ காரியத்தை நிர்வபப்ப்தற்காக ஊர்ச்சபை 
யினர்‌ அமைக்கும்‌ குழு 

கோயிற்கொத்து 3 அரண்மனை அல்லது கோயில்‌ பணியாட்கள்‌ 

கோல்‌ கூலி: ௮ளவு கோலுக்கான வரி 

கோல்‌ நிறை கூலி: கோலால்‌ நிறுத்து விற்கும்‌ பொருள்கள்‌ மீது வரி 

கோவணவர்‌ : கோயிலில்‌, முக்யெமாக விஷ்ணு கோயிலில்‌, ஊழியம்‌ 
புரிக்தவர்களுள்‌ ஒருவகையினர்‌ ; அறவிகள்‌ போலும்‌ 

கோலிக்கல்‌ : அரண்மனை 

கோவை ₹ முன்னாளில்‌ வழங்கிய பொன்‌ நாணயம்‌ 

கோளகை : குளிகை பார்க்க ப 

கோனோலை $ அரசன்‌ உத்தரவு 

17 


1424 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சக்கத்து: முத்துவகை 

சக்கரக்கல்‌ $ ஆமிக்கல்‌ பார்க்க 

சக்கரக்‌ குளிகை $ முன்னாளில்‌ வழங்வெந்த ஒரு காணயம்‌; சக்கரப்‌ 
பணம்‌ என்பதும்‌ இதுவே போலும்‌ 

சக்கரகாணிக்கை £ குயவர்‌ இறுக்கும்‌ வரி; திரிகை ஆயம்‌ எனவும்‌ 
பெறும்‌ 

சக்கரம்‌ ; ஆஞ்ஞா சக்கரம்‌ ; அரசன்‌ ஆணை ; அந்த ஆணையை நிறை 
வேத்றும்‌ அதிகாரி (சோழன சக்கரம்‌) 

சக்கரவாளம்‌ £ உலகத்தைச்‌ சூழ்ந்திருப்பதாகக்‌ கருதப்படும்‌ மலை 

சகரையாண்டூ : சகாப்தம்‌ 

சங்கரப்பாடியார்‌ ; செக்கார்‌ ; எண்ணெய்‌ வியாபாரம்‌ செய்வார்‌ 

சஞ்சீவராயர்‌ £ அனுமார்‌ 

சட்டப்பெருமக்கள்‌ : சட்டர்களுக்குள்ளே நிறுவப்பெற்ற சபையின்‌ 
உறுப்பினர்கள்‌ 

சட்டம்‌: மாணிக்க வகை 

சட்டர்‌ ; பிரம்மசாரிகள்‌ 5 கோயில்‌, அதன்‌ அங்கமான சாலை ஆகிய 
வற்றை நிர்வபெபோர்‌ ; சாத்திரர்‌ என்பதையும்‌ பார்க்க 

சட்டிச்சோறு £ கோயில்‌ வேலைக்காரர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ உரிமைப்‌ 
பிரசாதம்‌ 

சடங்கவி ; வேதக்துக்கு உரிய ஆன அங்கங்களையும்‌ அறிந்தவன்‌ 

சண்டப்பிரசண்டர்‌ : விஷ்ணு கோயிலில்‌ உள்ள அவராபாலகர்‌ இருவர்‌ 

சண்டாளப்பேறு : பழைய நாளில்‌ வழங்கி வந்த கடமை வகை; 
சண்டாளர்களிடமிரும்‌ே தா அ௮வர்களுக்காகவோ வரூலிக்கப்பட்டது 
போலும்‌ 

சண்டேசுரப்‌ பேருவிலை £ வன்‌ கோயில்‌ நிலங்களை விற்கும்போது 
கொடுக்கப்படும்‌ நிலவிலை ; சிவனுடைய ஆதிதாசர்‌ ஆன சண்டே 
சுரப்பெருமான்‌ பெயரால்‌ விற்கப்படுவது 

சண்டை : செண்டை என்னும்‌ வாத்திய வசை 

சண்பங்காறை உ தாலியின்‌ உருவகை 

சத்திமுகம்‌; அரசனது அணைப்பத்திரம்‌ 

சத்தியஞான தரிசனிகள்‌ £ சைவசமயத்தின்‌ ஒரு பிரிவைச்‌ சார்ந்தவா; 
மெய்கண்டார்‌ சந்தானத்தாரே போலும்‌ 

சத்திமுற்றம்‌ உ ஊரிலே சக்தியாயெ அர்க்கை போன்ற பெண்‌ தெய்‌ 
வத்அக்குக்‌ தனியாக எழுப்பப்பெற்ற கோயில்‌ 

சதாசேர்வை, சதாசேவை 5 நித்திய ஊழியம்‌ 


சாச்னச்சொல்‌ அகராதி 1425 


சதிரம்‌: ௪ம்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

சதிரவாசகன்‌ 3 செட்டிக்காரத்தனமாக, ௪துரமாகப்‌ பேசுபவன்‌ 

சதுப்பேதிமங்கலம்‌, சருப்பேதிமங்கலம்‌, சதுர்வேதிமங்கலம்‌ $ (காலு) 
வேதம்‌ தெரிந்த பிராமணர்களின்‌ குடியிருப்பான ரொமம்‌ ; பெரும்‌ 
பாலும்‌ இறையிலியாக வழங்கப்பட்டிருக்கும்‌ 

சதுர்வேதி பட்டத்‌ தானப்‌ பேருமக்கள்‌ $ பிராமணர்‌ குடியிருப்புக்‌ ! கிரா 
மங்களில்‌ வேதம்‌ வல்லார்களைக்‌ கொண்ட சபை 

சதுராலை £ ஊரிலே சபை கூடும்‌ இடம்‌; நாலுகால்‌ மண்டபம்‌ 

சந்தானம்‌ ; சந்ததி ; சிஷ்ய பரம்பரை 

சந்ததிப்பிரவேசம்‌ : தலைமுறை வழியாக 

சந்தானச்சாபம்‌ ; சந்ததி இல்லாமல்‌ போகும்படி இடும்‌ சரபம்‌ 

சந்தானிக சைவாசாரியர்‌ £ (சந்தான குரவர்‌) சிஷ்ய மரபில்‌ வந்த சைவா 
சாரியார்‌ 

சந்தி; காலையிலும்‌ மாலையிலும்‌ கோயிற்கால பூசை ; குறிப்பிட்ட லர்‌ 
வைத்த நிவந்தங்களுக்காக அவர்கள்‌ பேரில்‌ ஈடக்கும்‌ பூசைக்கட்டளை 

சந்திக்‌ குனிப்பம்‌ ஜ கோயிலில்‌ பூசை கேரத்தில்‌ தேவாடியார்‌ ஆடும்‌ 
நடன வகை; குனிப்பம்‌, சந்திக்கூத்து ஆயெவை பார்க்க 

சந்திக்கூத்து £ கோயிலில்‌ சுவாமி முன்பாகத்‌ தேவடியார்‌ ஆடும்‌ கூத்த; 
சாந்திக்கூத்து, சந்திக்குனிப்பம்‌ என்பனவும்‌ இதுவே போலும்‌ 

சந்தியா தீபம்‌; பகலும்‌ இரவும்‌ கூடும்‌ வேளையில்‌ கோயிலிலே ஏற்றப்‌ 
பெறும்‌ விளக்கு ; பெரும்பாலும்‌ மாலையிலே தான்‌ டடத வ வை ்‌ 
காலையில்‌ போடுவதும்‌ உண்டு 

சந்திராதித்தலல்‌, சந்திராதித்தவற்‌, சந்திராதித்தவத்‌$ சந்திர சூரியர்‌ 
உள்ளவரையில்‌ 

சந்‌ திவிக்கிரகப்‌ பேறு; ரொம மத்தியஸ்‌ தனுக்குக்‌ கொடுக்கும்‌ கட்ட 
ணம்‌; பத்திரம்‌ எழுதுவோர்களுக்குக்‌ கொடுக்கப்பெறுவதாகவும்‌ 
கொள்வது உண்டு 

சந்திவிக்கிரகி 3 சண்டை, சமாதானம்‌ ஆயெவற்றைக்‌ கவனிக்கும்‌ அர 
சாங்க அதிகாரி; மந்திரி; பத்திரம்‌ எழுதுவோரையும்‌ குறிக்கும்‌ 

சந்திவிளக்கு 3 சந்தியா தீபம்‌ பார்க்க 

சந்தை முதல்‌ $ சந்தையில்‌ வியாபாரிகளிடமிருக்து கொள்ளும்‌ வரி 

சப்த சந்தானம்‌ ஜ மகனைப்‌ யெஅவதால்‌ அடையக்கூடிய பயனை அளிப்‌ 
பனவாகக்‌ கருதப்பெறும்‌ ஏழு நற்காரியங்கள்‌: அவை, குளம்‌ கோண்‌ 

... டுதல்‌, தன நிக்ஷேபம்‌, அக்ரெகாரம்‌ அளித்தல்‌, கோயில்‌ எழுப்பு 

இல்‌, நந்தவனம்‌ அமைத்தல்‌, கவிஞரைக்கொண்டு நூல்‌ இயற்றுதல்‌, 


1496 கோயி ற்‌ சாசன ங்கள்‌ 


சத்திரம்‌ ஏற்படுத்தல்‌ ஆயெ ஏழுமாம்‌ என்பர்‌ ஒரு சாரார்‌; மனு 
வகையில்‌ ஒருவன்‌ தன்‌ வாழ்காளிலே வழிவழியே தன்‌ புகழை நிலை 
பெறச்செய்ய இயற்றவேண்டிய ஏழு நற்காரியங்கள்‌ எனக்‌ காணப்‌ 
படுகிறது; அவை, மகப்பேறு, நால்‌ இயற்றல்‌, பொருள்‌ திரட்டல்‌, 
கந்தவனம்‌ அமைத்தல்‌, கன்னியாதானம்‌, கோயில்‌ நிர்மாணம்‌, 
குளம்‌ தோண்டுவது ஆகிய ஏழுமாம்‌ ; சப்தசந்ததி எனவும்‌ பெறும்‌ 

சப்பத்தி; தட்டை முத்து; சப்படி என்பதும்‌ இதுவே போலும்‌ 

சபாமஞ்சிக்கம்‌ 3 சபையாருக்கு உரிய தரிசு நிலம்‌; சபைப்போது, 
ஊர்ப்போது, ஊர்மஞ்சிக்கம்‌, சபாமத்யமம்‌ எனவும்‌ பெறும்‌ 

சபாமாற்றம்‌ ; சபையின்‌ உத்தரவு ; சபையின்‌ பதில்‌ 

சபாமாற்றம்‌ சோல்லுதல்‌ $ சபையார்‌ தீர்மானத்தைத்‌ தெரிவித்தல்‌ 

சபாவிலை, சபைவிலை £ சபையின்‌ உத்தரவால்‌ பரெங்கமாக நடக்கும்‌ 
விற்பனை ; ஊர்ச்சபையார்‌ கடத்தும்‌ விற்பனைக்கு நிச்சயித்த விலைப்‌ 
பொருள்‌ 

சபாவினியோகம்‌ £ ரொமச்‌ சபையினால்‌ இறை நீக்கப்பெற்ற நிலங்‌ 
களின்‌ வரிப்பணத்தை ஊரார்‌ ஏற்று இறுப்பதிலே வரும்‌ பங்கு ; - 
சபையார்‌ செலவுக்கான பணத்துக்கு இறுக்கும்‌ பங்கு 

சபை: அகரம்‌, பிரம்மதேயம்‌, சதுர்வேதி மங்கலம்‌ போன்ற பிரா 
மணர்‌ குடியிறாப்புக்‌ சிரொமங்களுக்கு அமைக்க சபை; குறி என்று 
குறிக்கப்பெறுவதும்‌ இதுவே 

சம்படம்‌ ஜ வழிகடை உணவு ; சம்பளம்‌, சம்மாதம்‌ எனவும்‌ வரும்‌ ; 
ஓலைச்சம்படம்‌ என்பதுபோல்‌ காணப்பெறும்‌ ; சம்மாதநிமோகம்‌ 
பார்க்க 

சம்பிரதி தலைமைக்‌ கணக்கன்‌ ; சோயில்‌ நிர்வா 

சம்பிராத்தி3 பிராப்தி; பேறு ; அடையத்தக்கது 

சம்மாதநியோகம்‌ ; ஜலைச்சம்மாதமே யாகும்‌ 

சம்வத்சரவாரியம்‌ ஜ ஆண்டுதோறும்‌ தெரிந்கெடுக்கப்படும்‌ ரொம நிர்‌ 
வாக சபை ; சம்வத்சர கிராம காரியம்‌ எனவும்‌ பெறும்‌' 

சமஞ்சஸம்‌ $ ஒப்பு; ஒத்திருத்தல்‌ | 

சமஞ்சி தன்‌ 3 ரொமம்‌ அல்லஅ இராம சபையின்‌ கணக்கன்‌ ; கோயில்‌ 
வேலைக்காரன்‌ I 

சமயதர்மம்‌$ அவர்‌ அவர்‌ தாழிலுக்கு உரிய தர்மம்‌ ; முக்யெமாக 
கானாதசி, த்திரமொழி அடிய குழுவினர்களுடைய சாசனங்களில்‌ 
காண்பது | 


சாசனச்சொல்‌ அகராதி 1497 


சமய பத்திரம்‌; உடன்படிக்கைப்‌ பத்திரம்‌ 

சமய முதலி: சமயத்‌ தலைவர்‌) மக்களின்‌ சமய ஒழுக்கத்தைக்‌ கண்‌ 
காணித்து அவர்களுடைய பிழைகளை எடுத்துக்‌ காட்டித்‌ கண்டிக்கும்‌ 

அதிகாரம்‌ பெற்ற தர்மத்தின்‌ காவலர்‌ 

சமயாசாரர்‌ : மக்களின்‌ சமய ஒழுக்கத்‌ை த்க்‌ கண்காணிப்பவா; சிவ 
சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌ 

சமர்‌: பட்சபாதம்‌ இல்லாத நடுநிலை 

சமரமுத்தீரன்‌ : போரில்‌ காட்டிய வீரத்துக்காக முன்னாளில்‌ அரசர்‌ 
வழங்யெ பட்டப்பெயர்‌ 

சமுதாயத்‌ திருமுகம்‌; அரசன்‌ முதலியோர்‌ பல டடம ட 
பொதுவாக விடுக்கும்‌ உத்தரவு 

சமுதாயப்‌ பிராத்தி, சமுதா.பப்‌ பிராப்தி £ குடிசள்‌ பொதுவாக அனுப 
விக்கும்‌ நிலங்களிலிருக்‌அ கிடைக்கும்‌ வருவாய்‌ ; அதேபோல ஊர்ப்‌ 
பொதுவில்‌ செய்யும்‌ செலவு ; இவற்றில்‌ அவர்‌ அவர்‌ பங்கு 

சமு தாயம்‌ : கணபோகம்‌ வாய்ந்த ரொமம்‌ 

சமு தாயம்‌ $ இராமப்‌ பொது ; கோயில்‌ நிர்வாகம்‌ செய்வார்‌ கூட்டம்‌ 

சமைதல்‌ 3 அமைதல்‌ ; சேர்தல்‌ 

சமைப்பு: தர்மத்‌அக்காகத்‌ தானம்‌ அளிக்கப்பட்ட 

சய பத்திரம்‌, ஜய பத்திரம்‌; விவாதத்தின்‌ முடிவில்‌ தீர்ப்பாக பத்த 
பெறும்‌ வெற்றிப்‌ பத்திரம்‌ 

சர்வசிரப்‌ பிரதானி: மற்றவர்களுக்கு வன்‌ தலைமைப்‌ ல்‌ 

சர்வ நாயகர்‌ உ ராஜாங்கக்‌ காரியங்களை நிர்வகிக்கும்‌ பிரதம அதிகாரி; 
பிரதான மந்திரி 

சர்வமானியம்‌ உ எந்தவிதமான தீர்வையும்‌ இல்லாமல்‌ அனுபவிக்கப்‌ 
பெறும்‌ நிலம்‌; மு.ற்றாட்டு 

சர்வாதிகாரி: அரசாங்கத்தின்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ கிர்வ௫க்கும்‌ 
பிரதான மந்திரி 

சரண்த்தார்‌; வேதத்தின்‌ அந்த அந்தச்‌ சாலையை ஓதுபவர்‌ 

சர விளக்கு: ஒன்றன்மேல்‌ ஒன்றுக அடுக்கிக்‌ தொங்கவிடப்படும்‌ 
கோயில்‌ விளக்கு i 

சரஸ்வதி பண்டாரம்‌ $ புத்தகசாலை 

சரிகை: கூடுதல்‌ (ஊர்ச்சரிகை 8 ஊர்ச்கூட்டம்‌); சாரிகை என்றும்‌ 
காணப்படும்‌ 

சரிவாரம்‌  விளைபொருளிலே மேல்வாரம்‌ &ழ்வாரம்‌ ல்க 


சமமா த்க்‌ கொள்வது , 
கய 


1428 கேரயிற்‌ சாசனங்கள்‌ 


சரீரம்‌; ஆள்‌ ; தனிகபர்‌ 

சருகூடை 3 (சருகு கடை) சொமப்‌ பொது நிலங்களிலிருக்து 
உலர்ந்த சருகுகளை அரிக்கும்‌ உரிமை 

சலகை 3 ஒரு தானிய அளவு; அந்த அளவு விதைப்பாடுள்ள நிலம்‌ 

சலாகை ₹ முன்னாளில்‌ வழங்கிய நாணய வகை ; சலாகையச்சு, பழஞ்‌ 
சலாகை யச்சு, ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை யச்சு எனவும்‌ பெறும்‌ 

சலாபம்‌ 2 முத்துக்‌ குளித்தல்‌ 

சலாவணம்‌ ; (ஆவண சலாவணம்‌) சிராவணம்‌ பார்க்க 

சவக்கம்‌ 2 ௪துர வடிவம்‌ உள்ள வைரம்‌ 

சவர்ண விருத்தி 3 பத்திரம்‌ எழுதும்‌ தொழில்‌ 

சவி உ ச௪ாமணிக்கோவை 

சவைக்‌ கடமை $ சொம சபையாருக்கு இறுக்கவேண்டிய வரிகள்‌ 

சவைக்‌ கணக்கு £ கிராம சபையின்‌ கணக்கர்‌ 

சல்லேகனை ₹: சமண மதத்தவர்‌ பட்டினிகோன்பு இருந்து உயிர்‌ அறத்‌ 
தல்‌ 

சவையார்‌ உ ொம சபையார்‌ 

சவைவாரியர்‌ £ சபாவாரியர்‌ ; ரொம சபையின்‌ நிர்வாகக்‌ குழுவினர்‌ 


சாங்கம்‌; முழுஅம்‌; பத்திரமாய்‌ : 

சாக்கைக்‌ கூத்து: சாக்கையர்‌ அடும்‌ கூத்து 

சாகா மூவாப்‌ பேருரு$ இறத்தலும்‌ மூப்பும்‌ இல்லாமல்‌ நிரந்தரமாக 
இருக்கவேண்டிக்‌ கோயிலுக்கு விட்ட கால்கடை ;. சரவா மூவாப்‌ 
பேராடு பார்க்க 

சாக்கைக்காணி ௨ கோயிலில்‌ பசையின்போ௮ கூத்து நடத்தும்‌ 
சாக்கையருக்கு அளித்த மானியம்‌ ; நிருத்தியபோகம்‌ எனவும்‌ படும்‌ 

சாசன ப த்தர்‌ : 3 அரசன்‌ வழங்கிய சாசனத்துக்குக்‌ கட்டுப்பட்டவர்‌ ; 
சாசனம்‌ பெற்றவர்கள்‌ 

சாசுவதியம்‌ 2 சாசுவதம்‌ 

சாட்டு வரி; மேய்ச்சல்‌ பூமிக்கான வரிபோலும்‌ 

சாத்த கணத்தார்‌£ ஐயனார்‌ கோயில்‌ காரியங்களை நிர்வபப்பவர்‌ 

சாத்தண்டம்‌ ; கொலை செய்ததற்கு விதிக்கும்‌ தண்டனை 

சாத்தியம்‌: அஷ்டபோகங்களுள்‌ ஒன்று ; விளைபொரானை அனுபவிக்‌ 
கும்‌ உரிமை 

சாத்திர மாணீ; சாத்திரனாயெ மாணவப்‌ பிரம்மசாரி 

சாத்திரர்‌ ஜ சட்டர்‌ பார்க்க 


சாத்துக்கூறை ; திருப்பரிவட்டம்‌; விக்ரெகவ்களுக்கு அணியும்‌ ஆடை 


சாசனச்சொல்‌ அகராதி 1429 


சாத்துப்படி ஜ கோயில்‌ விக்ரெகங்களுக்குச்‌ செய்யும்‌ அலங்காரம்‌ 

சாத்விக தானம்‌ $ பிரதிப்‌ பியோஜன த்தை எதிர்பார்க்காமல்‌ அளிக்‌ 
கப்பெறும்‌ தானம்‌ ; அதனால்‌ நீரோடு அட்டிக்‌ கொடுக்கப்பெறாமல்‌ 
அளிக்கப்படுவது 

சாதகக்‌ குடி.ஒ ஆயுள்‌ முழுவதும்‌ ஊழியம்‌ புரிவதாக ஏற்றுக்கொண்ட 
குடிமக்கள்‌ 

சாதி சித்தாயம்‌; இனவரி பார்க்க ப ப$ 

சாந்திக்காரன்‌ $ (மலைகாட்டு வழக்கிலே) கோயில்‌ பூசை செய்வோர்‌ ச 
சாந்திசேய்வான்‌, சாந்தியடிகள்‌ எனவும்‌ பெறுவர்‌ 

சாந்திக்கூத்தன்‌ ௨ கோயிலில்‌ சாந்திக்கூக்‌து அடுபவன்‌ 

சாம்போகன்‌ : கணக்கன்‌ ; 'சேனைபோகம்‌ பார்க்க 

சாமந்தன்‌ £ மந்திரி; சிற்றரசன்‌ 

சாமி? சுவாமி; அரசன்‌ 

சாரடை $ [குளவடை என்பதனோடு சேர்ஈே த காணப்படும்‌ ] பொது 
நிலங்களை அனுபவிக்கும்‌ உரிமையைக்‌ குறிப்பது போலும்‌; சர 
வடை என்ன குறிக்கப்பெறுவதும்‌ இதுவே. மாவடை, மரவடை 
ஆயெ சொற்களையும்‌ கவனிக்க 

சாரிகை : கூட்டம்‌ ; சரிகை பார்க்க 

 சாலாபோகம்‌: அன்ன சாலைக்காக வரியில்லாமல்‌ விடப்பெற்ற நிலம்‌ 
அல்லது கிராமம்‌; அறச்சாலாபோகம்‌ என்றும்‌ குறிக்கப்பெறும்‌ 

சாலிகைத்தறி,சாலியத்தறி £ சாலியர்‌ உபயோடுத்த தறி; அதற்கான 
வரியையும்‌ குறிக்கும்‌ 

சாலியநகரத்தார்‌; சாலிய வியாபர்ரிகளுக்காக அமைந்த சபையார்‌ 

சாலியர்‌ : தணி கெய்வோருள்‌ ஒரு வகையார்‌ 

சாலை உணவு அளிக்கும்‌ அறச்சாலை 3; அதனோடு இணைந்துள்ள பாட 
சாலையையும்‌ குறிக்கும்‌ 

சாவடி. ௫: உசாவடி பார்க்க 

சாவாமூவாப்பேராடூ 8 இறத்தலும்‌ மூப்பும்‌ இல்லாமல்‌ நிரந்தரமாக 
"நிலைத்திருக்கும்‌ ஆடு; கோயில்களுக்கு அளிக்கும்‌ ஆடுகளையே இவ்‌ 
விதம்‌ குறிப்பர்‌ ; [சாவினாலோ மூப்பினாலோ ஆடுகளின்‌ தொகை 
குறையும்போது குட்டிகளைக்‌ கொண்டு குறையை நிறைத்து, கோயி 
அக்குச்‌ செலுத்த வேண்டிய கெய்‌ முதலியவற்றை முட்டாமல்‌ 
செலுத்தவேண்டியதற்கு உதவும்‌] 

சாவி3 மணி பிடிக்கா மல்‌ பழுதான பயிர்‌ 


1480 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாவேறு ? பகையாசனைச்‌ சூழ்ந்து காக்கும்‌ படைமீது ஊடறுத்துச்‌ 
செல்ல முயன்று அர்நிலைபில்‌ உயிர்துறத்தலையே  'விசதமாக்ச்‌ 
கொண்ட வீரர்‌ 

சாற்றுப்படி. 2 சாத்‌ அப்படி பார்க்க 

சாற்றுவரி$ (சா - பதனீர்‌) கள்‌ இறக்‌.தம்‌ மரங்களிலிருக்து கள்ளோ 
பதனீரோ இறக்குவதற்கான வரி 

சான்றார்‌ ஜ கள்‌ இறக்குவோர்‌ 

சானி மனைவி ; பிராமண ஸ்திரிகளின்‌ பட்டப்பெயர்‌ 


சிகரம்‌; கோபுர விமானங்களின்‌ உச்ச 
சிங்கபாதம்‌ $ சிங்கத்தின்‌ பாதம்‌ போல அமைக்கப்பட்டிருக்கும்‌ பாத்‌ 
திரத்தன்‌ பாதம்‌ 
சிங்காரத்‌ தோப்பு; உத்தியான வனம்‌ 
சிருக்கு : மகளிர்‌ ஆபரண வகை 
சித்தம்‌, சித்தி; நில அனுபோகத்தில்‌ அஷ்டபோகங்களுள்‌ ஒன்று ; 
நிலத்தில்‌ விவசாயம்‌ செய்யும்‌ உரிமை 
சித்தாந்தம்‌ உசைவ சமயம்‌ 
சித்தாயம்‌ 3 நிர்ணயித்து ௮றுதியிட்ட வரி [விஜபஈகர மன்னர்களின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ இது பொன்னாக இறுக துவந்த சிறு வரிகளைக்‌ 
குறித்து வந்த அ] 
சித்திரமேழி 3 உழவுத்தொழில்‌ பூண்ட வேளாண்‌ மக்களுடைய பெருஞ்‌ 
சபை; அவர்களுடைய சின்னமான கலப்பை ; அந்தச்‌ சின்னம்‌ 
பொறிக்கப்பட்ட எலலைக்கல்‌ 
சித்திரைக்கார்‌ ; சித்திரை மாதத்தில்‌ அறுவடையாகும்‌ கெல்வகை 
சிதூரி ; கோயிலில்‌ தூபம்‌ இடுவதற்கு உபயோகமாகும்‌ ஒ நவகைப்‌ 
பணம்‌ 
சிப்பம்‌: சிறு மூட்டை 
சிமயம்‌ ; இமயமலை I 
சிரத்தாமந்தர்‌; அபிமானத்தால்‌ கோயில்‌ தருமங்களைச்‌ சிரத்தையோடு 
யபாாபப்வா 
சிரப்‌ பிரதானி 3 தலைமைப்‌ பிரதானி 
சிராவணம்‌, சிராவணை ; ஆவணம்‌; கிலக்செயபத்திரம்‌; சிராவணபத்திரம்‌ 
எனவும்‌ பெறும்‌ 
சிரியக்கி பழஞ்சலாகை யச்சு; சலாகை பார்க்க ; சிரியக்கியச்சு எனவும்‌ 
பெறும்‌ (ஸ்ரீயக்ஷி பழஞ்சலாகை அச்சு) - 


சாசனச்சொல்‌ அகராதி 148] 


சிரிலமிண்ணவர்‌, சிரிவயிஷ்ணவர்‌ $ ஸ்ரீவைஷ்ணவர்‌ 


சிரமூகம்ட 'ஸ்ரீமுகம்‌; இருமுகம்‌ 

சிரோவர்த்தனை : சிவலிங்கத்தின்‌ உச்சிப்பகுதி 

சில்குடிமை: ஊர்ச்சபை போன்ற ஸ்தல ஸ்‌.தாபனங்களுக்கு இறுக்‌ 
கும்‌ சிறு வரிகள்‌ 

சிலந்தி கோமேதக வகை 

சில்லந்தராயம்‌ உ உள்வரிப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த இறு வரிகள்‌ 

சில்லாபம்‌, சில்லிறை, சில்வரி $ சில்லறை வரிகள்‌ 

சிலாலேதை ௨ கல்வெட்டு ; கல்லில்‌ பொறித்த எழுத்து 

சிவந்தரீர்‌$ முத்தின்‌ வெந்த நீரோட்டம்‌ 

சிவப்பிராமணர்‌ $ வென்‌ கோயிலில்‌ பூசை செய்யும்‌ “பிராமணர்‌ ; ஆதி 
சைவர்‌ 

சிவப்புச்சிலை; கெம்பு; சிவப்பு ரத்தினம்‌ 

சிவப்புத்‌ தோய்ப்பார்‌ ; அணிசளுக்குச்‌ சாயம்‌ இடுவோர்‌ 

சிவபண்டாரி ; சிவன்‌ கோயில்‌ பொக்கிஷத் அ வகி 

சிவயோகி: சிவனடியார்‌ 

சிவன்‌ $ வெ பக்தருக்கு வழங்யெ பட்டப்பெயர்‌ 

சிவிகைப்புறம்‌ ஜ (கோயிலில்‌) பல்லக்குச்‌ சேவைக்கான ' செலவுக்கு 
விடப்பட்ட நிலம்‌ 

சிற்றாமம்‌ ; இறு வரிகள்‌ 

சிறகு தெருவின்‌ ஒரு பக்கத்தில்‌ உள்ள வீடுகளின்‌ ஓழுங்கு ; 1 தெருப்‌ 
பக்கம்‌ 

சிறப்பு; கோயிலில்‌ நடக்கும்‌ விசேஷ பூசை 

சிறப்புக்கட்டளை $ கோயிலில்‌ ஏற்படுத்தப்பட்ட. சேத்தி படிக்‌ 
தமம்‌ 

சிறு அபராதம்‌ $ சிறு குற்றங்களுக்கு விதிக்கும்‌ தண்டனை 

சிறுகாலைச்சந்தி 3 கோயிலில்‌ உதய காலத்தில்‌ செய்யும்‌ பூசை 

சிறுகாலைச்சிறப்பு; கோயிலில்‌ விடியற்காலையில்‌ ச்‌ சை 
சமயம்‌ செய்யும்‌ நைவேத்தியம்‌ 

சிறுதடிவாரம்‌; நிலத்தை உழுது பயிரிடுவதில்‌ உழவனுக்குக்‌ இடைக்‌ 
கும்‌ பங்கு 

சிறுசுங்கம்‌ 3 கனன்று சிறு சுமைகளுக்கு வசூலிக்கும்‌ சுங்‌ 
கம்‌ போலும்‌ 

சிறதரம்‌; அரசாங்க அதிகாரிகளில்‌ சிறிய தரத்தில்‌ உள்ளவர்கள்‌ 

18 


1482 கோயிற்‌ .சாசனங்கள்‌ 


சிறுதனம்‌ $ அரசாங்க அதிகாரிகளூள்‌ சிறுதரம்‌ வப்போர்‌ [சோழர்‌ 
களுடைய ஆட்சிக்காலத்தில்‌ அரசாங்க : அதிகாரிகள்‌ பேருந்தனம்‌, 
சிறுதனம்‌ என இரு பிரிவுகளாக இருந்தனர்‌. ஒவ்வொரு பிரிவும்‌ 
பேருந்தரம்‌ சிறுதரம்‌ என மறுபடியும்‌ பிரிக்கப்பட்டிருக்தது. இம்‌ 
முறை சிறுதனத்துப்‌ பேருந்தரம்‌ என்று ஓர்‌ அதிகாரி குறிக்கப்‌ 
படுவதிலிருந்து விளக்கும்‌] 

சிறுதனம்‌; சொக்தப்பணம்‌ ; தனக்கே உரிமையான நிதி; சிறுவாடு 

சிறுப்பிள்ளை ௫ அரண்மனை ஊழியன்‌ ; வேலையாள்‌ 

சிறுபகேண்‌ : ஆபரண உறுப்பில்‌ தொங்கும்‌ வகை 

சிறுபாடிகாவல்‌ : [பெரும்பாடிகாவலினின்றும்‌ வேறான அ] ஊர்க்‌ 
காவல வ்‌. 

சிறுபாடு£ சிறிய உபயம்‌ 

சிறுமூறி$ செய்தி அறிவிக்கும்‌ லிதெம்‌; று ஷம சில்லறைப்‌ 
பத்திரம்‌ 

சிறமுறிக்காசு ; சிறு ப தீதிரங்களுக்காக இறுக்கும்‌ காசு 

சிறுவேட்டை : ரொமப்‌ புறங்களில்‌ சிறு அஷ்டமிருகங்களை ஓழிக்க 
வேட்டை ஆடுவது 

சின்னப்பிள்ளையாண்டான்‌ : அடைப்பம்‌ என்னும்‌ அரசனுடைய அதி 
காரியின்‌ ழ்‌ ஊழியம்‌ செய்பவன்‌ ; அரண்மனை ஊழியன்‌ 

சின்னம்‌ : திருச்சின்னம்‌; காளம்‌ போன்ற வாத்தியம்‌ 

சின்னம்‌ : ஒரு நாணய அளவு ; மிகவும்‌ குறைவான போலும்‌ 

சின்னம்‌ : சல்வானம்‌ ; சொச்சம்‌ 

சினகரம்‌ : சைனக்கோயில்‌ 


சீகாரியம்‌: ஸ்ரீகாரியம்‌ ; கோயில்‌ காரிய நிர்வாகம்‌ 

சீகாரியக்‌ கண்காணி ₹ கோயில்‌ நிர்வாகத்தை மேற்பார்ப்போர்‌ 

சீகாரியப்‌ பேறு £ காரிய நிர்வாகம்‌ செய்வாருக்குக்‌ கொடுக்கப்பெறுவ து 

சீதனக்காணி £ ச தனமாகப்பெற்ற நிலம்‌ 

சீபண்டாரம்‌ : ஸ்ரீபண்டாரம்‌ ; கோயில்‌ பொக்ஷெம்‌ 

சபலி £ ஸ்ரீபலி ; கோயிலில்‌ நாள்தோறும்‌ சோற்றால்‌ இடும்‌ பலி 
[ஹவிர்பலி எனவும்‌ படும்‌; தீயேறிசோறு என்பதும்‌ இதுவே]; 
பலி பூசைக்காகக்‌ கோயிலிலே சுற்றி எழுந்தருளச்செய்யும்‌ சிறு 
விக்ரகம்‌ ; பலி இடும்போது கோயிலைச்‌ சுற்றி விக்கிரகத்தோடு 
வலம்‌ வருதல்‌; ஸ்ரீபலி நடத்த இறுக்கும்‌ வரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1433 


சீபலி கொட்டுவார்‌; கோயிலில்‌ இனசரி பலி கரனே அன ணு 
கருவிகளை வாசிப்போர்‌ 

சீபலிபோகம்‌ ; கோயிலில்‌ ஸ்ரீபலி கடத்தும்‌ செலவுக்காக விடப்பட்ட 
நிலம்‌; சீபலிப்பட்டி எனவும்‌ பெறும்‌ 

சீபாதந்தாங்கிகள்‌ £ கோயிலில்‌ விக்செகல்களை வாகனத்தோடு ' கட்டித்‌ 
தாங்கிச்‌ செல்பவர்‌ ; சீபாதம்‌ எனவும்‌ பெறுவர்‌ ' 2 

சீமாவிவாதம்‌, சீமைவிவாதம்‌ ₹ (காட்டின்‌) எல்லையைப்பத்திய வழக்கு 

சீமூகம்‌ : ஸ்ரீமுகம்‌ ; அரசனிடமிருந்‌து வந்த ஓலை 

சீயர்‌ 2 ஜீயர்‌; விஷ்ணுகோயில்‌ நிர்வாகப்‌ பணய வடித்த வைவ்‌ 
ணவ சந்நியாசி 

சீர்மை; சீமை; காட்டின்‌ பகுதி 

சீருத்திரர்‌£ ஸ்ரீருத்திரர்‌ ; வெனடியார்‌ ; வென்‌ கோயில்‌ த்க்‌ ச்‌ குழு 
வின்‌ பகுதி 

சீவனசேஷம்‌ ; ஜீவனத்அக்கு உரியது 

சீவிதம்‌, சீவிதப்பற்று, சீவியம்‌; ஜீவிதம்‌ பார்க்க 


சுங்கசாலை 3 சுங்கம்‌ வசூலிக்கும்‌ இடம்‌ 
சுங்கம்‌; * கலத்தினும்‌ காலினும்‌ வரும்‌ பண்டங்கட்கு இறை * 
சுட்டிட்டிகை : (ஈட்ட இட்டிதை) சுட்ட ஓடு; செங்கல்‌; ண்டு என்‌ 
பதும்‌ இதுவேயாகும்‌ - ர 
சுடர்நிலை; விளக்குத்‌ தண்டு ; விளக்கைத்‌ தாங்கி நிற்கும்‌ கட்டை 
சுடுகாட்டுப்பாட்டம்‌ ; பிணங்களை எரிப்ப தற்கான மயான வரி - து 
டூ 2 சும்மாடு 
சுப்‌ிரம்‌; முத்துக்குற்றத்துள்‌ ஒன்று 
சுப்‌அர.பாகம்‌ 3 ஒரு நதியின்‌ பெயர்‌ ; வடபெண்ணை என்பர்‌ 
சுமை $ தலையில்‌ சுமந்து விற்போர்‌ இறுக்கும்‌ வரி 
சும்‌; காடு [சுரம்போக்கி 3 காட்டுக்குத்‌ துரத்தி; சுரம்‌ இ, கசி என 
வும்‌ பெறும்‌] 
சுரி; ஆபரணத்தின்‌ ன்‌ உறுப்பு 
சுருட்டிக்காரன்‌ : அரசர்‌ பவனியில்‌ சுருட்டி என்னும்‌ சாமரம்‌. போன்ற 
எடுபிடி. விருது எடு தீதுச்செல்பவன்‌ ண்‌ 
சுருதிமான்‌ $ மக்களின்‌ சமூகம்‌ பற்றிய காரிய நிர்வாகம்‌ செய்வோர்‌ 
கேள்வி என்பாரின்‌ வேறு பெயர்‌ 


சுருளமுது3 காம்பூலம்‌ 


1484 கோயிற்‌ கானங்கள்‌ 


சுரோத்திரியம்‌; சுருதி அதாவது வேதம்‌ வல்ல அட சம 
வரியில்லாமல்‌ அளித்த நிலம்‌ அல்லத இராமம்‌ 

சுவந்திரம்‌ ; சுதந்திரம்‌; ரொமத்‌ தொழிலாளர்க்குச்‌ சேரவேண்டிய 
நெல்‌, சோறு போன்ற உரிமை 

சுவர்ணாதாயம்‌ ௫ காசாக, பொன்னாக இறுக்கும்‌ வரி வகைகள்‌ 

சுவாமி : அரசன்‌ ; உரியவன்‌ 

சுவாமியம்‌; சொத்துரிமை 

சுவாமிவாரம்‌ : மேல்‌ வாரம்‌; சொக்தக்காரனுக்கு உரிய பங்கு 

சுவாஸ்‌ தியம்‌ 3 பரம்பரையாக அனுபவிக்கும்‌ உரிமை 

சுற்று சுற்று வட்டம்‌ ; சுற்றளவு 

சுற்றுக்கல்லூரி: கோயிலில்‌ கர்ப்ப இருகத்தைச்‌ சுற்றிப்‌ பிராகாமம்‌ 
போல்‌ அமைக்கப்பட்ட கட்டடம்‌ 

சுற்றுப்‌ பேழை $ சுருள்‌ அடுக்காக அமைந்த பேழை 

சுனை 8 மலைகளின்‌ பிளவுகளில்‌ தங்கும்‌ நீர்நிலை 


சூலக்கல்‌ ; சிவன்‌ கோயிலின்‌ நிலத்து எல்லையைக்‌ குறிக்க நடும்‌ சூல 
உருவம்‌ பொறித்த கல்‌ 

சூலக்கால்‌ $ சூலக்குறி பொறிக்கப்பெற்ற சிவன்‌ கோயில்‌ அளவை 
மாக்சால்‌ 

சூலத்தாபனம்‌ : சிவன்கோயில்‌ நிலத்து எல்லையைக்‌ குகிக்ச்‌ சூல 
உருவம்‌ தாங்கிய கல்லை நடுவது 

சூலவரி $ சிவன்‌ கோயிலுக்காக இறுக்கப்பெறும்‌ வரிபோலும்‌ 

சூளைத்திறை $ பரத்தையர்‌ செலுத்திய வரி [கன்னடக்‌ கல்வெட்டு 
களிலே இந்தப்‌ பொருள்களில்‌ கான்‌ வழங்குகன்ற அ] 


சேக்காயம்‌ ஜ எண்ணெய்‌ ஆடும்‌ செக்கு வரி; சேக்கிறை; செக்குக்‌ 
கடமை எனவும்‌ பெறும்‌ 

சேக்குமன்றாடி. 3 முன்னாளில்‌ வழங்கிவந்த ஒரு வரி வகை; ட 
சம்பந்தப்பட்டதாக இருத்தல்‌ வேண்டும்‌ 

சேக்குவாணிகர்‌ ; செக்காடும்‌ வாணிகர்‌ 

சேங்கொடிக்காணம்‌: செங்கொடி என்றும்‌ கொடிவேலி என்றும்‌ இத்‌ 
இரமூலம்‌ என்றும்‌ வழங்கும்‌ மருந்துச்செடிக்கான வரி எனக்‌ கொள்‌ 
வர்‌; கோடிக்காணம்‌ என்பதைக்‌ காண்க 

செங்கோல்‌ $ செம்பொன்‌ ; சுத்தமான தங்கம்‌ 


சாசனச்சொல அகராதி 1485 
சேட்டியார்‌ மகமை ; வியாபாரிகள்‌ இறுக்கும்‌ மகமை 
சேட்டியிறை £ வியாபாரிகள்‌ இறுக்கும்‌ வரி; சேட்டிறை எனவும்‌ 
பெறும்‌ 
சேண்‌ பகக்குளிகை ; முன்னாளில்‌ வழங்வெந்த நாணய வகை ; சம்புவ 
ராயர்‌ அச்சிட்டு வழங்கெது போலும்‌ 
செந்நீர்‌; தெளிந்த நீர்‌ 
சேந்நீர்‌ போதிவி$ ஈல்ல நீர்‌ ஓடும்‌ கால்‌ 
'சேப்புக்கால்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ $ திருச்சித்தம்பலமுடையான்‌ 
என்ற பெயர்‌ கொண்டதும்‌, செம்பினால்‌ ஆன தமான அளக்கும்‌ 
பாத்திரம்‌ 
சேப்புத்‌ திருமேனி: செம்பினாலாகய விக்கிரகம்‌ 
சேப்புப்பத்திரம்‌, செப்புப்‌ பட்டயம்‌ £ செப்பேடு ; காம்‌ சாசனம்‌ 
சேம்பாதி $ சரிபாதி 
சேம்மருதர்‌ ; ஈல்ல விவசாயிகள்‌ 
செம்மை; சமம்‌; ஒப்பு ; சுத்தம்‌ 
செம்மை பண்டாரக்கல்‌ $ சரியான எடை கொண்டதாகக்‌ கஜானாவில்‌ 
உள்ள நிறைக்கல்‌ 
செய்தார்‌ போன்‌ 3 சுத்தமான தங்கம்‌ 
செய்யும்படி ஜ உத்தரவு; ஆணை 
சேயல்‌ : ஆபரணத்தில்‌ மணிவைத்துச்‌ செய்யும்‌ இழைப்படவேலை 
செருவாடி. ; சிறுவாடு ; சிறுகச்‌ சிறுகச்‌ சேர்த்த பணம்‌ 
சேல்ல 3 முடிய 
சேவ்வரியாடு, சேவரியாடூ £ ஆடு வகை; செம்மறியாடு என்பதே 
போலும்‌ 
செவ்வாரம்‌ : சம வாரம்‌; பாதி வாரம்‌ 
செவிடு 3 ஆழாக்கில்‌ ஐந்தில்‌ ஒரு பாகமாயெ அளவு 
சேறுவு £ செறு; வயல்‌ 
சென்னடை 3 கோயிலில்‌ நித்தியப்‌ படிததரம்‌ 
சேன்னீர்‌ வெட்டி £ நீரோடும்‌ கால்வாயை அவ்வப்போது வெட்டிச்‌ Pr 
செய்ய வேண்டிப கடமை; சேன்னீரமஞ்சி என்ப அம்‌. இ அவே 
போலும்‌ 


சேகண்டி. £ சேமக்கலம்‌ 
சேணியர்‌$ கெய்வோருள்‌ இரு வகையார்‌ ; தொழிற்‌ குழுவினர்‌ 


1486 கோயிற்‌ சாசனங்கள்‌ 

சேர்வை £ ஊழியம்‌; ஊழியர்களுக்கு வரியில்லாமல்‌ விடப்பட்ட நிலம்‌ ; 
ஊழியர்‌ மானியம்‌ தன்‌ 

சேரி ; ஊரில்‌ ஜனங்கள்‌ வாழும்‌ இடம்‌ ; பார்ப்பனச்சேரிபோல்‌ வரு 
வது காண்க 

சேவகக்காசு ௨ போர்‌ வீரர்களின்‌ செலவுக்கும்‌ பராமரிப்புக்குமாச 
இறுக்கும்‌ காசு ; போர்‌ விராகளிடமிருக்து வசூலிப்பஅம்‌ அகும்‌ 

சேவகத்தேவை 3 அரசனோ உயர்தர அதிகாரிகளோ இரொமங்களுக்கு 
விஜயம்‌ செய்யும்போது அவர்களுக்குச்‌ சேவகம்‌ செய்வதற்காக 

ஆட்களை அனுப்புவதும்‌, அந்தச்‌ செலவுக்கான வரிப்பணத்தையும்‌ 
குதிக்கும்‌ 

சேவகன்‌ £ போர்‌ விரன்‌ 

சேனகணம்‌ : சமண மதத்தினருள்‌ ஒரு குழுவினர்‌ ; சேனான்வயர்‌ 
எனவும்‌ பெறுவர்‌ 

சேனாபதியாழ்வார்‌ ; சேனை முதலியார்‌ ; விஷ்வக்சேனர்‌ 

சேனாபதிப்‌ பேருவிலை: விஷ்ணு கோயில்‌ நிலங்களை விஷ்வக்சேனர்‌ 
பெயரால்‌ செயம்‌ செய்வது; அதற்கான விலைப்பொருள்‌ 

சேனாபோவன்‌, சேனைபோகம்‌ $ கணக்குப்பிள்ளை 

சேனையங்காடிகள்‌ $ வியாபாரிகளுள்‌ படையோடு செல்லும்‌ ஒருவகை 
யினர்‌ ; அணி வியாபாரிகளுள்‌ ஒரு பிரிவினர்‌ 


சைவாசாரிய க்ஷேத்திரம்‌: சைவாசாரியர்களுக்கு வரியில்லாமல்‌ அளிக்‌ 
கப்பட்ட நிலம்‌ 

சைவகலாலய சக்கரவர்த்தி, சைவசக்கரவர்த்தி, சைவசூளாமணி, 
சைவாதிராயர்‌ : சைவ ஆசாரியர்களுள்‌ சிலருக்கு முன்னாளில்‌ அம 


சர்‌ வழங்க பட்டப்பெயர்கள்‌ 


சோக்கத்தளியிலார்‌ : வென்‌ கோயிலைச்‌ சார்ந்த தேவாடியாரில்‌ ஒரு 
வகையார்‌ ; சொக்கம்‌ என்னும்‌ ஆட்டத்தை ஆடுபவ?ே போலும்‌ 

சோக்கம்‌ $ சுத்த நிருத்தம்‌ எனப்படும்‌ நாட்டிய வகை * 

சோர்க்கஸ்தராதல்‌ உ இறக்கு போதல்‌ 

சோருவம்‌ $ ஸ்வரூபம்‌ ; மலையாளத்து நம்பூதிரிகள்‌ அரசர்‌ முதலி 
யோரின்‌ ஸ்தாவர சொத்து 

சோனவரி ; 
ஆகும்‌ 


சுவர்ணவரி என்பதன்‌ வேறு வடிவம்‌ ; சுவர்ணாதாயம்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1487 


சோசிமார்‌ திருவடி: அரசாங்க உத்தியோசல்தருள்‌ ஒருவர்‌; அரசாங்க 
ஜோதிஷரே போலும்‌ ர 

சோடி 3 மிகக்‌ குறைந்த விதத்தில்‌ வரி இறுப்பதாக ௮ளிக்கப்பெற்‌ 
அள்ள இனாம்‌ வகை; ஜோடி பார்க்க 

சோபானம்‌ ; படிக்கட்டு ; கோயில்‌ கட்டடத்தின்‌ அடிப்படை. 

சோம சித்தாந்தம்‌ : சைவ சமயத்தின்‌ உட்பிரிவுகளுள்‌ ஒன்னு 

சோமாசி, சோமயாஜி £ சோமயாகம்‌ செய்தவன்‌ 

சோழியக்காசு £ முன்னாளில்‌ வழங்க வக்க ஒரு காசு ; ஒரு பணத்தின்‌ 
நூற்றில்‌ ஒரு பாகம்‌ எனக்‌ கருதப்படுவது 2 ்‌ 

சோற்றடைப்பு ௨ அன்னதானக்‌ கட்டளை 

சோறு மாட்டு: எச்சோ௮ பார்க்க; சோறுமாட்டம்‌, சோறுமாடு என 
வும்‌ குறிக்கப்பெறும்‌ 

சோனகச்சிடுக்கு : முன்னாளில்‌ பெண்கள்‌ ௮ணிக்‌அவக்‌த ஓர்‌ ஆபரணம்‌ 


சேளஸ்தி 2 தருமக்கொடை (ஸ்வஸ்தி என்று ஆரம்பிக்கும்‌ சாசனம்‌ 
என்பதன்‌ இரிபேபோலும்‌) 


ஞாடூ£ காடு என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

. ஞாபகம்‌; கினைப்பூட்டுவதற்காச எழுதிவைத்த குறிப்பு 
ஞாயிறு: மாதம்‌ ; செளரமானக்‌ கணக்கின்படி. கொள்ளும்‌ மாதம்‌ 
ஞாழி £ காழி என்பதன்‌ வேறு வடிவம்‌ 


ட்ங்க சாலை £ தங்க சாலை ; நாணய சாலை 


தகட்டக்குழை $ கழுத்தணி வகை . 

தச்சத்துலாம்‌ : ஏற்ற வகைக்கு வழங்வெந்த வரிபோலும்‌ 

தச்சாசாரியம்‌ ; தீச்சர்களிடையே தலைமைப்‌ பதவி ட்‌ ஸ்தபதி, சம்பா 
சாரியர்‌ போன்ற பதவி 

தச்சாசாரியக்காணி : கோயிலில்‌ தச்சாசாரியர்‌ கவனிக்கவேண்டிய 
வேலைகளுக்கான உரிமை; அதற்கான மானியம்‌ 

தசக்கிரியை 3; கோயிலில்‌ பழுஅபார்ப்பது முதலிய வேலைகளைச்‌ சிற்பா 
சாரியார்கள்‌ கவனிப்பது 

தசபந்தம்‌ ; வரியி3ல பத்தில்‌ ஒரு பங்கைக்‌ குளம்‌ வெட்டுவது போன்ற 
பொதுக்‌ காரியங்களுக்காக ஒதுக்குவது ; அர்தத்‌ தொகைக்கு 
ஈடான வருவாயைக்‌ கொடுக்கும்‌ நிலத்தைத்‌ தனியாக ஒஅக்குவ து; 

குளம்‌ முதலிய நீர்கிலேகளை வெட்டுவோர்‌ அதன்‌ ஆயக்கட்டில்‌ பத்‌ 


1488 கோயிற்‌ சாசனங்ககள்‌ 


. இலே ஒரு பங்கை அனுபலிப்பதுமாகும்‌) தசவந்தம்‌ எனவும்‌ 

- பெறும்‌ 

தட்டடவு ; (தட்டு அடைவு) அவ்வப்போது கடைக்கும்‌ வருவாய்‌ 
போலும்‌ 

தட்டம்‌ உண்கலம்‌, தாம்பாளம்‌ 

தட்டழி : சேமக்கலம்‌ போன்ற ஒருவகை வாத்தியம்‌ ; தத்தளி என்‌ 
பது இதவே போலும்‌ ; தட்டாழி எனவும்‌ பெறும்‌ 

தட்டாழி கோட்டி ; கோயிலில்‌ ஸ்ரீபலி ஈடக்கும்போது சேமக்கலம்‌ 
போன்ற வாத்தியத்தில்‌ இசையெழுப்புவோர்‌ 

தட்டார்‌ பாட்டம்‌ : (பொற்‌ கொல்லர்கள்‌) தட்டார்கள்‌ இறுக்கும்‌ வரி; 
தட்டாரப்‌ பாட்டம்‌ எனவும்‌ ஆகும்‌ 

தட்க்காயம்‌; (தட்டுக்கு ஆயம்‌) தட்டொலி என்பதே போலும்‌; 
தட்டுக்காணம்‌ என்பதும்‌ இதுவேபோலும்‌ 

தட்டப்‌ புழுகு : புனுகு சட்டம்‌ 

தட்டோலி : (தட்டார்பாட்டம்‌ என்பதோடு சேர்ந்தே காணப்படும்‌) 
கம்மாளரிலே வேறு வகையினரான கொல்லர்‌ போன்றவர்‌ பட்டறை 
வைத்‌அ வேலை செய்வதற்கு இறுக்கும்‌ வரி போலும்‌ 

தட்டோளி : உலோகத்‌ தட்டால்‌ ஆன முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடி 

தடவிக்‌ கட்டுதல்‌ இரத்தினத்தைப்‌ பொன்னில்‌ பதிக்கும்‌ வேலைப்பாடு 

தடி : நெல்வயல்‌ ; விளைநிலப்‌ பகுதி 

தடி : கையெழுத்துப்‌ போடத்‌ தெரியாதவன்‌ அதற்குப்பதிலாக இடும்‌ 
அடையாளம்‌ 

தடிப்பதக்கு : தடி. நிலத்துக்குப்‌ பதக்கு வீதம்‌ நெல்லாக இறுப்பது : 

தண்டக்காணம்‌ 3 தண்டம்‌ என்பதேபோலும்‌ 

தண்டக்‌ குற்றம்‌, தண்டங்‌ குற்றம்‌ 3 தண்டம்‌, குற்றம்‌ ஆகிய இரண்டும்‌ } 
குற்றம்‌ என்பது இழைத்த குற்றத்துக்குச்‌ செலுத்தும்‌ அபராத 
தொகை; தண்டம்‌ இதா வகையான அபராதத்‌ தொகை ; தண்ட 
கூற்றம்‌ எனவும்‌ காணப்பெறும்‌ 

தண்டநாயகம்‌ : படைத்‌ தலைமையாயெ உத்தியோகம்‌; அர்தப்‌ பதவி 
வடப்பவன்‌ தண்டநாயகன்‌ 

தண்டப்‌ படூதல்‌ £ அபராதம்‌ விதிக்கப்‌ பெறுதல்‌ 

தண்டப்‌ போருள்‌ ௨ அபராதமாக வாங்கும்‌ பொருள்‌ 

தண்டம்‌; அபராதமாக விதிக்கப்பட்ட வரி 

தண்டல்மேனி $ வரி வரூலிப்பவன்‌ ; தானியமாக வரி வசூலிக்கும்‌ 


போது அதல்‌ ஏற்படக்கூடிய குறைவுக்காகச்‌ சேர்த்துக்‌ கொடுப்‌ 
பனம்‌ ஆகும்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1439 


தடிமாறும்‌ குதிரைச்‌ சேவகன்‌ : அரசன்‌ போர்ப்படையைச்‌ சேர்ர்த 
தற்குறி அல்லத முத்திரையிடும்‌ குதிரை வீரன்‌ 

தண்ட்லிலக்கை $ வரி வசூலிக்க வருவோர்‌ தங்யிருத்தல்‌ - 

தண்டவாணி : பொன்‌ மாற்று அறிய உதவும்‌ ஆணி; உரைகல்‌ 

தண்டற்‌ கட்மை, தண்டலிற்‌ கடமை : வரி தண்டுவோர்க்கு இறுக்கும்‌ 
கடமை ; வரி தண்டுவோர்‌ இறுக்கும்‌ வரியாகவும்‌ கொள்வர்‌ 

தண்டாளர்‌ முதல்‌; வரி வசூலிப்பவர்‌ தங்கள்‌ வசூலுக்கு வைத்திருக்‌ 
கும்‌ கணக்கு 

தண்டிகை, தண்டு $ பல்லக்கு 

தண்டிகை ஜீவிதம்‌: பல்லக்குச்‌ சுமப்பவர்களுக்காக வரியில்லாமல்‌ 
விட்ட நிலம்‌ 

தண்டு: போர்ப்படை ; படையெடுத் அச்‌ செல்லல்‌ 

தண்டு: கோயில்‌ வாகனம்‌ பல்லக்கு முதலியவற்றைக்‌ கட்டித்‌ அக்கு 
வதற்கான கோல்‌ ; வாரை 

தண்டுதல்‌ ; வசூலித்தல்‌ ; தண்டல்‌ எனவும்‌ காணப்பெறும்‌ 

தண்டேடுட்பார்‌ : பல்லக்குச்‌ சுமப்பவர்‌ 

தண்டேறதல்‌ : பல்லக்கில்‌ ஏறுதல்‌ 

தண்டேசுரப்‌ பேருவிலை : சண்டேசுரப்‌ பெருவிலை பார்க்க 

தண்டேசுரன்‌, தண்டீசுரன்‌ : சண்டேசுரன்‌ 

தண்ணீர்க்காணம்‌ : தண்ணீர்‌ வரி என்பதேயாகும்‌ 

தண்ணீர்ப்பட்டி : தண்ணீர்ப்‌ பந்தல்‌ தர்மத்துக்கு விடப்பெற்ற நிலம்‌ 

தந்ததி 8 சந்ததி; பரம்பரை 

தந்திரபாலன்‌ ; சேனைத்‌ தலைவன்‌ 

தந்திரம்‌ 3 படை (காலாட்கள்‌ கொண்ட) 

தந்திரி; படைத்தலைவன்‌ ; கோயில்‌ அர்ச்சகர்‌ 

தந்திரிமார்‌: போர்ப்படையைச்‌ சேர்ந்தவர்‌ ; படைக்கானவர்‌ என 
வும்‌ பெறுவர்‌ ; கோயில்‌ அர்ச்சகர்களையும்‌ குறிக்கும்‌ 

தந்மி, தர்மி: கோயில்‌ காரியங்களை நிர்வப்போர்‌ 

தந்மி எழுதி, தந்மி ஊதி 3 ஊர்ச்சபையின்‌ பெருங்கூட்டம்‌ கூடுவதைக்‌ 
காளம்‌ ஊதி அறிவிப்பது 

தபசி: தவம்புரிவோர்‌ ; அறவிகள்‌ ; தவசி எனவும்‌ குறிக்கப்பெறுவர்‌ 

தம்பம்‌ : விளக்குத்‌ தண்டு 

19 


1440 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


தம்பிராட்டி : தலைவி; அரசன்‌ தேவி 

தம்மம்‌ : திரமம்‌ என்னும்‌ நாணயம்‌ 

தய்யான்‌, தையான்‌ : தையற்காரன்‌ ்‌ 

தயித்திரியக்‌ கிடைப்புறம்‌: வேதத்தில்‌ தைத்திரீய சாகை ஒதுவார்க்கு 
அளித்த மானிய நிலம்‌ 

தயீரமுது, தயிரமிர்து, தயிரமுர்து : கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ தயிர்‌ 

தர்மதானம்‌ : புண்ணியம்‌ பயக்கும்‌ கொடை 

தர்மபத்தர்‌: (தர்மத்‌ துக்குக்‌ கட்டுப்பட்டவர்‌) தருமவிசாரணை செய்வோர்‌ 

தர்ம வாணியர்‌, தன்ம வாணியர்‌ : நியாயமான விலைக்கு வியாபாரம்‌ 
செய்வோர்‌ 

தர்மாசனம்‌ $ தரும சபை : நியாய விசாரணை ஸ்தானம்‌ 

தரகு, தரகுபாட்டம்‌ : தரகரிடமிருக்து கொள்ளும்‌ வரி 

தரமிலிரிலம்‌ : தீர்வைத்தரம்‌ நிர்ணயிக்கப்‌ பெறாத நிலம்‌ 

தரவிடூ நெல்‌ : (கூலியாகக்‌) கொடுக்கும்‌ ரெல்‌ 

தரவு : உத்தரவு; கட்டளை ; நிர்ப்பர்தித்து வசூலித்தல்‌ 

தரவு கொள்ளுதல்‌ : ரது பெறுதல்‌ ; வரி முதலியவற்றின்‌ நிர்ப்பந்த 
வசூல்‌ 

தரவுசாத்து: சோழர்‌ ஆட்சியில்‌ தரவு இடும்‌ அரசாங்க அதிகாரி 

தரா: எட்டுப்‌ பாகம்‌ செம்பும்‌ ஐந்து பாகம்‌ காரியமும்‌ கலந்து செய்‌ 
யப்படும்‌ உலோகம்‌ ; பித்தளை 

தரிசனகாணிக்கை; பெரியோரைக்‌ காண்கையில்‌ அளிக்கும்‌ காணிக்கை 

தரிஸாபள்ளி : கிறிஸ்தவர்‌ கோயில்‌ ; மாதாக்‌ கோயில்‌ 

தரிப்பறுதி: (கிராமத்தில்‌) தங்காமல்‌ துறந்து செல்லல்‌ 

தருப்பு; குறைந்த மதிப்பு உள்ள ஒரு வகை வெள்ளைக்கல்‌ 

தருமாசனத்தார்‌ $ நீதி வழங்குவோர்‌ 

தலக்காவல்‌ 2 ஸ்தலம்‌ காவல்‌ புரிவது ; ஊர்க்காவல்‌ 

தலத்தார்‌ ஜ கோயில்‌ அதிகாரிகள்‌ ; கோயில்‌ அர்ச்சகர்கள்‌ 


தலவகாரம்‌ ; சாம வேத சாகைகளுள்‌ ஒன்று; தலவகார சாமம்‌ எனவும்‌ 
பெறும்‌ 


தலைக்கரை $ வயலையோ எஏரிகுளங்களின்‌ கரையையோ அடுத்துள்ள 
நிலம்‌ 

தலைக்கோலி $ ஆடி முதிர்ந்த கணிகை 

தலைச்சம்மாடூ : தலைப்பாரம்‌ ; தலைச்சும்மாடு ; பொறுப்பு 

தலைஃர்‌ 3 முதல்‌ மடைப்‌ பாய்ச்சல்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 144] 


தலைப்பிறை : சுக்லெ பக்ஷத்துப்‌ பிரதமை 

தலைப்பேழை : ஏரி அல்லது வாய்க்காலின்‌ தலைப்பு மதகு 

தலைமாறு ₹ பரிவர்த்தனை 

தலையாரிக்கம்‌ : கராமத்‌ தலையாரிக்‌ காவலுக்குச்‌ செலுத்தும்‌ வரி; 
தலையாரிக்காணம்‌ என்பதும்‌ இதுவே போலும்‌ 

தலைமீடூ : தலைப்பில்‌ உள்ளது ; ஆரம்பத்தில்‌ இருப்பது 

தலைவாய்‌ ; பிரதான வாசல்‌ ; முகப்பில்‌ உள்ள மதகு . 

தலைவாய்ச்சேரி ; முகப்பில்‌ உள்ள ஊர்ப்பகுதி ” 

தவளைவாய்‌ £ஜ ஆபரண வகை 

தவனசேட்டி : செட்டி வகையினர்‌ 

தவனம்‌, தவனகம்‌ £ மருக்கொழுந்து 

தவிர்த்து: நிக்‌; இல்லாமற்செய்து 

தவுக்கை ₹ தட்டு வகை 

தழையீடூவார்‌ ; கோயிலில்‌ வில்வம்‌ திருத்துழாய்‌ முதலிய பச்சிலைத்‌ 
திருப்பணி செய்வார்‌ 

தள அதிகாரி; தளவாய்‌ ; படை அதிகாரி 

தளபாடம்‌ : சேனை ; சேனைக்கு வேண்டிய உபகரணங்கள்‌ 

தளவாய்‌ ; படைத்தலைவன்‌ 

தளவிசை : தளவரிசை ; கல்‌ பரப்பு 

தளவிருத்தி; கோயில்களின்‌ பராமரிப்புக்காக விடப்பெற்ற நிலம்‌ 

தளி: கோயில்‌ 

தளிகை: உண்‌ கலம்‌ ; ஓர்‌ அளவு கொண்ட ரைவேத்தியப்‌ பிரசாதம்‌ 

தளிகைச்‌ சிறப்பு ; கோயிலில்‌ செய்யும்‌ விசஷ நைவேத்தியம்‌ 

தளிச்சேரி ; கோயிலைச்சேர்க்த தேவரடியார்‌ வசிக்கும்‌ தெரு 

தளிச்சேரிப்‌ பேண்டூகள்‌ : தளிச்சேரியில்‌ வசிக்கும்‌ தேவதாசிகள்‌ 

'தளித்தல்‌ 3 8ர்‌ தெளித்தல்‌ 

தளிப்பரிவாரம்‌ 3 கோயில்‌ சிப்பந்திகள்‌ ; கோயில்‌ பரிவாரம்‌ 

தளியிலார்‌ : தேவரடியார்‌ ; கோயில்‌ ஊழியம்‌ செய்யும்‌ பெண்டிர்‌ 

- தளைக்காணம்‌ ; 3 மரம்‌ ஏறுவோர்‌ உபயோகிக்கும்‌ தளைக்கான வரி 

தற்குறிமாட்டெறிதல்‌ ₹ 3 கையெழுத்துப்‌ போடத்‌ தெரியாதவன்‌ தன்‌ 
அடையாளம்‌ இடுதல்‌ ; அதற்குச்‌ சாட்சி போடுதல்‌ 

தறிக்கடமை, தறியிறை : அணி செய்வோர்‌ தறிக்காக இறுக்கும்‌ வரி 

தறிதளை $ தறிக்கடமை பார்க்க ; தளைக்காணமாகவும்‌ இருக்கலாம்‌ 


1442. கேர்யிற்‌ சாசனங்கள்‌ 

தறிப்‌ புடவை £ த்றி கெய்வோன்‌ புடவையாக இறுக்கும்‌ வரி ; தறிக்‌ 
கூறை என்பதும்‌ இதுவேயாகும்‌ ர 

தன்ம சாதனம்‌: தருமத்துக்கு அளித்த நிலத்தின்‌ பத்திரம்‌ 

தன்மதாவளர்‌ : தன்மவாரியப்‌ பெருமக்கள்‌ பார்க்க ; தன்ம வாணிகர்‌ 
எனவும்‌ கொள்வர்‌ 

தன்மப்‌ பலிசை : நியாய வட்டி 

தன்ம வாணிகர்‌; செறிதவறாமல்‌ நியாயமாக வாணிகம்‌ செய்பவர்‌ 

தன்மவாரியப்‌ பேருமக்கள்‌ 2 ௮.றகிலயங்களை மேற்பார்க்கும்‌ சபையோர்‌ 

தன்மி எழுதுதல்‌, தன்மி ஊதுதல்‌, தர்மி எழுதுதல்‌ 3 ரொமச்‌ சபைக்‌ 
கூடத்தைக்‌ கூட்டுவதற்குக்‌ காளம்‌ ஊதி அறிவித்தல்‌ (தம்‌-ஒலி 
யெழுப்பு என்னும்‌ வடமொழிச்‌ சொல்லடியாகப்‌ பிறந்தத) 

தன்னேற்றம்‌ £ தன்னைச்‌ சேர்ந்த இனத்தார்‌ 

தனிச்‌ செய்கை பிறருடன்‌ சேராமல்‌ தான்‌ ஒருவனாகவே செய்யும்‌ 
விவசாயம்‌ 

தனிசு £ கடன்‌ 

தனிர்கர்‌, தனிநகரம்‌ $ நிர்வாக விஷயத்தில்‌ தனி உறுப்பாக விளங்கும்‌ 
பெரிய வியாபார ஸ்தலம்‌ 

தனியாள்‌ : மேற்பார்வை இடுபவராகக்‌ கொள்ளலாம்‌ ; அதனால்‌ 
தனியாட்பேறு என்பது அத்தகையாருக்கு உரிய வருவாய்‌ ஆகும்‌ 

த்னியூர்‌: நிர்வாகத்‌ திலே தனி உறுப்பாக விளங்கும்‌ பெரிய ஊர்‌ 

தக்ஷிண்புஜம்‌ $ வலது கை; நம்பிக்கை வாய்ந்த அதிகாரி 


தாக்கி $ சாட்சியின்‌ வேறுவடிவம்‌ 

தாங்கல்‌ 3 பாசனத்துக்கு உபயோகமாகும்‌ குளம்போன்ற நீர்நிலை 

தாசரி $ மக்களின்‌ சமய ஒழுக்கத்தைக்‌ கண்காணிப்போர்‌; வைஷ்ணவ 
சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌ 

தாடிப்படை £ மதிலின்‌ மேல்பகுதியில்‌ உள்ள பாகம்‌ 

தாமம்‌; பூமாலை; தொங்கல்‌ எனவும்‌ பெறும்‌ 

தாரம்‌$ பித்தளை; தரா என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

தாராதத்தம்‌$ நீரைத்‌ தாரை வார்த்துத்‌ தானம்‌ கொடுத்தது 

தாரைத்தாள்‌ வட்டில்‌ ; ஒருவகைப்‌ பாத்திரம்‌ ்‌ 

தாலம்‌ : பண்டாரம்‌ , கஜானா 


தாலச்செம்மைபோன்‌ : கஜானாவினால்‌ நிர்ணயிக்கப்பெற்ற்‌ மாற்றுபைய 
சுத்தமான தங்கம்‌ 


சர்சனச்சொல்‌ அகராதி 1448 


தாலிமணிவட்ம்‌ ; தாலியோடு மணிகள்‌ சேர்ந்த மங்லெயக்கொடி 

தாழக்‌ கூட்டுக்‌ கம்பி? ஆபரண வகை 

தாளிம்பம்‌ ; கெற்றியில்‌ அணியும்‌ ஒர்‌ ஆபரணம்‌ 

தான இறையிலி; வரி நீக்கத்‌ தானம்‌ செய்யப்பெற்ற நிலம்‌ அல்லது 
ரொமம்‌ 

தானத்தார்‌ 2? கோயில்‌ அதிகாரிகள்‌ ; கோயிலில்‌ பூசை செய்வோர்‌ 

தானம்‌ £ தேவஸ்தானத்தின்‌ சுருக்கமான ஸ்தானம்‌ ; கோயில்‌ 

தானமானம்‌ £ ஸ்தானத்தினால்‌ ஏற்படும்‌ பெருமை 

தானமானியம்‌ ; மானியமாக விட்ட சத ன்ப் வசூலிக்கப்பெறும்‌ 
வரி - 

தானிகர்‌ ? ஸ்தானிகர்‌; கோயிற்காரியங்களைக்‌ கண்காணிப்பவர்‌ ; பூசை 
செய்வோர்‌ 

தானிகராயர்‌; கோயில்‌ ஸ்தானிகர்‌ ; பூசை செய்வாருள்‌ தலைவர்‌ 

தானி.பவர்க்கம்‌ 2 தானியமாக இறுக்கப்பெறும்‌ வரிவகைகள்‌ 

தானைத்‌ திருப்பட்டிகை $ விக்ரெகத்தின்‌ அரையாடை (முன்தானை) யின்‌ 
மேல்‌ அணியும்‌ ஆபரணம்‌ 

தானைத்‌ தூக்கம்‌; திருப்பட்டிகை அணியின்‌ உறுப்பினுள்‌ ஒன்று 


திங்கட்‌ காசு; மாதம்‌ தோறும்‌ தண்டிவந்த ஒரு பழைய வரி ; திங்கட்‌ 
சோறு, திங்கள்‌ மோகம்‌, திங்கள்‌ கேய்‌ என்று காணப்படுவனவும்‌ 
இவ்விதமே யாகும்‌ ; மாதப்படி என்பதையும்‌ பார்க்க 

தீடர்‌; திட்டு 

திணைக்களம்‌ 2 இலாகா; நிர்வாகத்‌ தத்‌ 

திநாரம்‌ ; முன்னாளில்‌ வழகங்கிவக்த ஒர வகைப்‌ பொன்‌ நாணயம்‌ . 
யவனர்கள்‌ நாட்டிலிருக்து முதலில்‌ வந்தது 

திரங்கல்‌ ; முத்துக்‌ குற்றவகை 

திரமம்‌ 3 முன்னாளில்‌ வழங்கி வந்த ஒரு நாணயம்‌ ; ரெக்க காட்டி 
லிருர்து முதலில்‌ வந்தது 

திரள்‌ மணிவடம்‌ £ ஒருவகை மாலை 

திராசம்‌ 2 மாணிக்கக்‌ குற்றங்களுள்‌ ஒன்று 

திரிகாலம்‌ ; காலை, உச்சி) மாலை என்ற மூன்று வேளை 

திரிகை; குயவன்‌ மண்பாண்டம்‌ செய்யும்‌ சக்கரம்‌ 


திரிகை ஆயம்‌ ; குயவர்‌ திரிகையின்‌ மீது இறுக்கும்‌ வரி 


1444 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


திரிசூலக்கல்‌ $ சிவன்‌ கோயில்‌ நிலத்து எல்லையைக்‌ குறிக்கத்‌ திரிசூலம்‌ 
பொறித்து இடும்‌ எல்லைக்‌ கல்‌ ்‌ 

திரிசூலக்‌ காசு; கோயிலுக்கு இறுக்கும்‌ வரி ; சூலவரி என்பதும்‌ 
இதவே ்‌ 

திரு$ சோதிடம்‌ கூறுவான்‌ 

திரு: மாங்கலியம்‌ 

திருக்கண்டலாணி 3 கழுத்து அணி வகை 

திருக்கண்ணாமடை $ அரிசி, சர்க்கரை, வாழைப்‌ பழங்களால்‌ ஆக்கப்‌ 
பட்ட இனிய உணவு ; சர்க்கரைப்‌ பொங்கல்‌ வகை 

திருக்கண்‌ ணோக்கு $ சுவாமியின்‌ விக்செகத்தை மண்டபப்‌ படிக்கு 
எடுத்துச்‌ செல்லுதல்‌ 

திருக்‌ கலச முடித்தல்‌ £ கும்பாபிஷேகம்‌ 

திருக்காவணக்கால்‌ 3 உரிமைப்‌ பத்திரம்‌; ஆதரவுச்‌ சீட்டு; தோரண 
ஸ்தம்பம்‌ எனவும்‌ ஆகும்‌ 

திருக்‌ குகை: துறவிகள்‌ வாழும்‌ இடம்‌ ; மடம்‌ 

திருக்‌ கேட்டைக்‌ கிழத்தி; மூஃதவி ; ஜ்யேஷ்டாதேவி 

திருக்கைக்‌ கோட்டி, திருக்கையோட்டி : கோயிலில்‌ திருமுறை ஓதும்‌ 
மண்டபம்‌; அங்கே இருமுறை ஓதுவார்‌ திருக்கைக்‌ கோட்டி யோது 
“லார்‌ எனப்‌ பெறுவர்‌ 

திருக்கை வழக்கம்‌ : கோயில்‌ நித்தியப்‌ படித்தரம்‌; பிரசாத வினியோக 
மும்‌ ஆகும்‌ 

திருக்கோசகம்‌ $ கோயிலில்‌ அம்மன்‌ விக்ரெகத்துக்குச்‌ சாத்தும்‌ கொய்‌ 
சதம்‌ போன்ற ௮ணிவகை 

திருக்கோடுக்கு 2 ஆபரணவகை 

திருக்கோள்கை $ ஆபரணம்‌ ; விக்ரெகத்துக்கு இம்‌ கவசமும்‌ ஆகும்‌ 


்‌.. திருக்‌ கொற்ற வாய்தல்‌ : அரண்மனை 


திருச்சந்தம்‌ : அணிவகை 

திருச்சரி; அணி வகை 

திருச்சுற்றுலயம்‌: கோயில்‌ பிரகாரத்தில்‌ உள்ள ஈடைமண்டபம்‌ 
அல்லது பரிவார தேவதைகளின்‌ ஆலயத்‌ தொகுதி 

திருச்சுற்றாலை, திருச்சுற்று மண்டபம்‌, திருச்சுற்று மாளிகை, திருச்சுற்று 
மாலை: கர்ப்ப ருகத்தைச்‌ சுற்றிப்‌ பிராகாரமாக அமைந்துள்ள 
கட்டடம்‌ 

திருச்செக்கடை : கோயிலில்‌ அமுதபடித்தரம்‌ 

திருச்‌ செந்நெல்‌ நடை : கோ மயிலில்‌ சிவப்பு அரிசி (சம்பா)ச்சாதம்‌ 
நிவேதிக்கும்‌ ஈடப்புச்‌ செலவு 

திருஞானப்புறம்‌; தேவாரம்‌ முதலியவை ஓதுவதற்கு விட்ட நிலம்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1445 


திருஞானம்‌ : கோயிலின்‌ சந்கிதியில்‌ ஓதும்‌ தேவாரம்‌ போன்ற பாடல்‌ 

திருஞானம்‌ பெற்ற பிள்ளையார்‌ : திருஞானசம்பந்த நாயனார்‌ 

திருத்து: காடு திருத்திச்‌ சாகுபடிக்குக்‌ கொணர்ந்த நிலம்‌ 

திருத்துதல்‌ $ மேற்பார்த்தல்‌ 

திருத்தோப்பு : கோயிலுக்கு உரிய நந்தவனம்‌ ; திருநந்தவனம்‌ என்னும்‌ 
பெறும்‌ 

திரு௩ட்டக்‌ கணப்‌ பேருமக்கள்‌ ; கோயில்‌ அதிகாரிகளுள்‌ ஒரு சாரார்‌; 
கோயில்‌ ஊழியம்‌ புரியும்‌ இசைவல்லார்‌ குழுவின்‌ சபையார்‌ 

திருகடைமா£ரிகை ; கோயில்‌ பிரகாரத்தைச்‌ சுற்றியுள்ள மண்டபம்‌. 

திரு௩மனிகை $ கோயிலில்‌ மூர்த்திக்குச்‌ செய்யும்‌ அபிஷேகம்‌ 

திருநயனம்‌ ; கோயில்‌ மூர்த்திக்கு அணிவிக்கும்‌ கண்மலர்‌ 

திருகல்லியாண்டூ 3; சுபகரமான ஆட்டி வருஷம்‌ ; திருநலியாண்டு என 
வும்‌ பெறும்‌ 

திருநக்ஷித்திரம்‌ ; பிறந்த ஈக்ஷத்திரம்‌ ; ஆண்டு 

திருாமக்காணி, திருநாமத்தக்காணி; சிவன்‌ கோயிலுக்கான தேவ 
ஸ்தான நிலம்‌ ; கோயிலின்‌ பெயரில்‌ உள்ள நிலம்‌ 

திருநாள்‌ தேவை திருவிழாச்‌ செலவு; திருநாள்‌ காணிக்கை என்பதும்‌ 
இதுவே போலும்‌ 

திருநாற்கட்டிற்கால்‌ ; மஞ்சம்‌; கட்டில்‌ 

திருகிறஞ்சேய்தல்‌ ; கோயில்‌ மூர்த்திக்குப்‌ பொன்முலாம்‌ இடுதல்‌ 

திருநேற்றித்திரணை ; கோயில்‌ விக்கரகத்தின்‌ நெற்றியில்‌ இடும்‌ 
ஆபரணம்‌ 

திருப்பட்டம்‌ ; திருமுடி ; கோயில்‌ மூர்த்தியின்‌ நெற்றியில்‌ இடும்‌ 
ஆபரணம்‌ 

திருபட்டிகை : விக்கிர கத்‌ அக்கு அணியும்‌ அரைப்பட்டிகை வகை 

திருப்படிக்கரகம்‌ : திருமஞ்சன நீர்‌ வைக்கும்‌ பாத்திரம்‌ 

திருப்பரிசட்டம்‌ உ விக்ரெகத்‌ துக்குச்‌ சாத்தும்‌ ஆடை ; பரிவட்டம்‌ 

திருப்படி. மாற்று: கோயில்‌ மூர்த்திகளுக்கு நிவேதிப்பதற்கான 
பொருளைத்‌ தயாரிக்க வேண்டிய அரிசி முதலிய பண்டங்கள்‌ 

திருப்படிமாறுதல்‌ : நி2வதனத்தைத்‌ தயாரித்தல்‌ 

திருப்படைவீட; கடவுள்‌ கோயில்‌ கொண்டுள்ள இடம்‌ 

திருப்பணி 2 கோயிற்‌ கைங்கரியம்‌ 

திருப்பதியம்‌ » திருப்பதிகம்‌ 

திருப்பள்ளிக்‌ கட்டில்‌ ; சிங்காதனம்‌ 

திருப்பள்ளித்‌ தாமம்‌, திருப்பள்ளித்‌ தோங்கல்‌ ; கோயில்‌ மூர்த்திகளுக்‌ 
குச்‌ சாத்தப்படும்‌ மாலை 


1446 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


திருப்பாவாடை $ ஆடைமேல்‌ கோயில்‌ மூர்த்திக்குப்‌ படைக்கும்‌ 
நிவேதனம்‌; அவ்விதம்‌ படைக்கும்‌ ஆடையையும்‌ குறிக்கும்‌ ; 
அரசன்‌ முதலியோருக்கு மரியாதையாக அளிக்கும்‌ எடுபிடி. 

திருப்பிறை : வெபெருமான்‌ விக்கிரகத்‌அக்குத்‌ தலையில்‌ சூட்டும்‌ பிறை 
போன்ற ஆபாணம்‌ 

திருப்புகை 3. கோயிலில்‌ இடும்‌ தாபம்‌ 

திருப்பு தியது, திருப்புதியிது $ குடிமக்கள்‌ முதல்‌ விளைவைக்‌ கோயிலுக்‌ 
குக்‌ கடமையாகச்‌ செலுத்துவது 

திருப்புறக்குடை ₹ சுவாமிக்குப்‌ பின்புறமாகப்‌ பிடிக்கும்‌ குடை 

திருப்புறக்கோடை : பின்பக்கத்து முற்றம்‌ 

திருப்பூமண்டபம்‌ : கோயிலில்‌ மாலை தொடுக்கும்‌ இடம்‌ 

திருப்போனகம்‌ : சுவாமிக்கு நிவேதனம்‌ செய்யும்‌ அமுது 

திருமஞ்சன சாலை: கோயிலில்‌ விக்கிரகத்தை. வைத்து அபிஷேகம்‌ 
செய்யும்‌ மண்டபம்‌ 

திருமடவளாகம்‌ ; திருமடை விளாகம்‌ 3 கோயிலைச்‌ சுற்றியுள்ள இடம்‌ 

திருமதில்‌ : கோயிலின்‌ சுற்று மதில்‌ 

திருமந்திரக்கோடி ₹ கோயில்‌ உற்சவகாலத்தில்‌ உபயோக்கப்‌ பெறும்‌ 
கொடிச்‌ சீலை 

திருமந்திரம்‌; கோயில்‌ 

திருமக்‌ திரபோனகம்‌ நிவேதனம்‌ 

திருமந்திர போனப்‌ புறம்‌: கோயில்‌ நைவேத்திய த்துக்காக விடப்பெற்ற 
நிலம்‌ அல்லது ரொமம்‌ ; மடைப்பள்ளிப்புறம்‌ என்பதும்‌ இதுவே 

திருமந்திரவோலை ₹ அரசன்‌ உத்தரவுகளை உரிய அறைகளுக்கு 
ஓலைமூலம்‌ அனுப்பும்‌ அதிகாரி; கடிதப்‌ போக்குவரத்தைக்‌ கவனிக்‌ 
கும்‌ அதிகாரி 

திருமந்திரவோலை நாயகம்‌ : அரசாங்கத்தின்‌ ஓலை யெழுதும்‌ துறையின்‌ 
தலைமை அதிகாரி 

திருமலை: சிவன்‌ கோயில்‌ கர்ப்பரொகம்‌ ; விமானம்‌ 

திருமாளிகைச்‌ சுற்று; திருச்சுற்றுமாலை பார்க்க) திருகடைமாளிகை 

திருமாளிகைப்‌ பத்தி 3 கோயில்‌ திருமதிலை ஒட்டி உட்புறமாக அமைக்‌ 
துள்ள கட்டடங்கள்‌ ; மண்டபம்‌ ; சுற்றுக்‌ கோயில்கள்‌ 

திருமாளிகைப்பிள்ளை : கோயில்‌ காரியங்களை நிர்வசப்பவன்‌ 

திருமாளிகைப்‌ பிள்ளையார்‌ ; சண்டேசுவரர்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1441 


திருமுகக்காணம்‌; அரசன்‌ முதலியோரிடமிருக்‌து வரும்‌ திருமுகள்‌ 
களைச்‌ சுமந்து வருவோர்க்குக்‌ கொடுக்கும்‌ வரி 

திருமுகத்‌ தேவை $ திருமுகக்‌ காணம்‌ பார்க்க 

திருமுகம்‌; ஸ்ரீமுகம்‌; அரசன்‌ முதலியோரிடமிருர்து வரும்‌ செய்தி ; 
அரசாணை 

திருமேய்காப்பான்‌, திருமேய்காப்பு ஜ கோவில்‌ மெய்காவல்‌ ; கோயில்‌ 
காப்பான்‌ ்‌ 

திருமேய்ப்பூச்சு ; கோயில்‌ குரர்த்திகளின்‌ மேல்‌ பூசும்‌ வாசனைப்பூச்சு 

திருமேழுக்கு £ கோயிலை மெழுகுதல்‌ 

திருமேற்கட்டி ; கோயில்‌ மூர்த்தி எழுக்தருளியிருக்கும்‌ இடத்தில்‌ 
கட்டியிருக்கும்‌ மேல்விதானம்‌ 

திருமேற்கோயில்‌ ; ஊருக்கு மேற்கே அமைந்துள்ள விஷ்ணு ஆலயம்‌ 

திருமேற்பூச்சு; திருமெய்ப்பூச்ச பார்க்க 

திருமேனி 3 விக்கம்‌ 

திருமேனிகாவல்‌ : கோயில்‌ காவல்‌ 

திருவக்கிரம்‌ : நிவேதனம்‌ 

திருவட்டமணி, திருவட்டமணிவடம்‌ : கழுத்தணி ; மாலை வகை 

திருவடி. £ முனிவர்‌ ; இருவாங்கூர்‌ அரசன்‌ 

திருவடிக்காறை : காலணி வகை 

திருவடிதேசம்‌ : திருவாங்கூர்ச்‌ மை; திருவடி ராஜ்யம்‌ என்பதும்‌ 
இதுவே 

திருவடிநிலை : விக்ரெகபீடம்‌ 

திருவடி.பிடி.த்தல்‌ : கோயில்‌ பூசை செய்தல்‌ 

திருவடிபிடிப்பான்‌ : கோயில்‌ அர்ச்சகர்‌ 

திருவடிமார்‌ : மலை நாட்டிலே அரசர்‌, பிராமண அதிகாரிகள்‌, மடத்தலை 
வர்‌, கோயில்‌ அர்ச்சகர்‌ முதலியோருக்கு வழங்யெ சிறப்புப்‌ பெயர்‌ 

திருவணுக்க வாசல்‌ : கர்ப்பகிருகத்தின்‌ வாசல்‌ 

திருவமுது : நிவேதன உணவு 

திருவரங்கிருந்த பெண்டுகள்‌ £ கோயிலில்‌ ஈடனம்‌ அடும்‌ தேவாடியார்‌ 

திருவரங்கு : கோயிலில்‌ உள்ள பிரதான மண்டபம்‌; ரங்க மண்டபம்‌ 

திருவாண்டெழுத்திடுதல்‌ : அரசன்‌ முடிசூடிய காலம்‌ தொட்டு வருஷக்‌ 
கணக்கிட்டுச்‌ சாசனங்களில்‌ எழுதுதல்‌. 

திருவாணை : அரசன்‌ ஆணை 

திருவாய்க்கேள்வி : அரசன்‌ வாய்மொழியாக இடும்‌ உத்தரவுகளைக்‌ 
கேட்டு உரியவர்களுக்கு எழுத்‌ அமூலம்‌ அனுப்பும்‌ அதிகாரி; அரசன்‌ 
ஆணையையும்‌ குறிக்கும்‌ 

50 


1448 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


திருவாய்ப்பாடி : கருஷ்ணன்‌ கோயில்‌; கோகுலம்‌ எனவும்‌ காணப்‌ 
பெறும்‌ 

திருவாராதனை £ திருவாராதனம்‌ ; கடவுள்‌ பூசை ல்‌ 

திருவாழிக்கல்‌ : விஷ்ணுகோயில்‌ நிலங்‌ களின்‌ எல்லையைக்‌ குறிக்க ஈடும்‌ 
சக்கர முத்திரை கொண்ட கல்‌ 

திருவானிலை: கருவூர்ச்‌ சிவலாயம்‌ 

திருவிடையாட்டம்‌ : விஷ்ணுகோயில்களுக்கு அளிக்கப்பெற்ற தேவ 
தான நிலம்‌ அல்லது ரொமம்‌ ; விஷ்ணுகோயில்‌ ஸ்ரீ காரியம்‌ 

திருவிட : தானசாசனம்‌ 

திருவிடைப்பற்று : திருவிடையாட்டம்‌ பார்க்க 

திருவிருப்பு : கோயில்‌ ௮மைந்துள்ள இடம்‌ ; கோயில்‌ கட்டடம்‌ 

திருவிரையாக்கலி : சிவபெருமான்‌ பெயரால்‌ இடும்‌ ஆணை 

திருவிழாப்புறம்‌ : கோயில்‌ உற்சவங்களுக்காக விடப்பெற்ற நிலம்‌ 

திருவிளக்குடையார்‌ : கோயிலில்‌ விளக்கு ஏற்‌ றுவோர்‌ 

திருவிளக்குக்குடி 3 கோயிலில்‌ விளக்கு எரிக்கும்‌ கடமை ஏற்று அதற்‌ 
கான மானிய நிலத்தை அனுபவிக்கும்‌ குடிமக்கள்‌ 

திருவீதி நாயகர்‌ : உற்சவ கூர்த்த 

திருவீதிப்பந்தம்‌: சுவாமி புறப்பட்டு வீதிவலம்‌ வரும்போது பிடிக்‌ 
கும்‌ தீவட்டி. 

திருவுடம்பு : திருமேனி ; விக்ரகம்‌ 

திருவுண்ணாழி, திருவுண்ணாழிகை, திருவண்ணாழிகை: கர்ப்பநுகம்‌ ; 
உண்ணாழிகை பார்க்க 

திருவுலகளத்தல்‌ $ நிலத்தை அளர்து கணக்கிடுதல்‌ 

திருவுழுத்து: அணி வகை 

திருவேழுத்துச்சாத்துதல்‌ : கையெழுத்து இடுதல்‌ 

திரைக்காசு $ முன்னாளில்‌ வழங்கிவந்த வரிவகை 

தியதி; தேதி; நாள்‌ 


திறம்‌; எண்பது ஆடு, எண்பது பசு, எண்பது எருமை கொண்ட மந்தை 


தீட்ட: கையெழுத்திட்ட ட்டு ; எழுதிக்கொடுத்த ஓலை 
தீட்டுக்குறி : எழுஇக்கொடு இது ஒலைச்‌சட்டு 

தீண்டல்‌ உ வயல்‌ 
தீண்டாச்சேரி : தொடக்கூடா 
தீப்போக்குச்சேம்போன்‌ உ 
தீபமாலை : கரவிளக்கு 


த சாதி மக்கள்‌ வாழும்‌ இடம்‌ 
புடமிடப்பெற்ற சத்தமான தங்கம்‌ 


ப 


ச்ர்சனச்சொல்‌ அகராதி 1449 


தீயேறிசோறு 2 ஹவிர்பலி; கோயிலில்‌ அக்னி வளர்த்து, அன்‌ 
னத்தை ஓமம்‌ செய்து இடும்பலி ; அதற்காக வசூலிக்கும்‌ வரி 

தீர்க்கமானியம்‌ ; கோயில்‌ மூர்த்தியை -நிராட்டுவதற்காக ்‌ அளித்த 
மானியம்‌ ; நீண்டகாலம்‌ நிலைநிற்க வேண்டிய மானியம்‌ என்றும்‌ 
கொள்வது 


தீவுகரிவு 8 பயிர்‌ முதலியன இய்க்து போய்க்‌ கேடு தல்‌ 


துக்கை ௨ துர்க்கை 

துஞ்சிய $ உயிர்‌ துறந்த 

துடவு £ ஒரு முகத்தல்‌ அளவு 

துடவை5 விளைநிலம்‌; வயல்‌ 

துண்டகவிஷயம்‌ உ தண்டகாரணியம்‌ ; 0 காண்டை மண்டலம்‌ 

கர்வாயகம்‌ ; வசவு; இழிசொல்‌ 

துரவு: பாசனத்துக்கு உதவும்‌ பெரிய ணெறு 

துரு £ வேதம்‌ முதலியவற்றைத்‌ திருப்பிக்கூறும்‌ சக்தை வகை 

துரைமின்னற்போன்‌ £ ஒரு காணய வகை 

துல்லியம்‌ £ சரியான த என்று ஓப்புக்கொள்ளப்பட்டது ; சரியான 
பிரதி 

துலாக்கூலி ? நிறுத்து எடைபோடுவதற்கான வரி; துலாபார வரியும்‌ 
அகும்‌ | 

துலாபாரம்‌ £ ௮ாசர்‌ போன்‌ றவர்‌ தராசில்‌ ஒரு தட்டில்‌ ஏறி நின்று மறு 
தட்டில்‌ அவர்‌ எடைக்குச்‌ சமமான பொன்னையும்‌ மணியையும்‌ இட்டு 
நிறுத்து, அந்தப்‌ பொன்னையும்‌ மணியையும்‌ தர்மத்துக்கு வழங்கல்‌ 

துலாபாரவரி ; அரசர்‌ துலாபாரம்‌ ஏறுவதற்காக இறுக்கும்‌ வரி 

துளைநிறை; துளைநிறை செம்பொன்‌, துளைகிறை போன்‌ £ சுத்தமான 
பொன்‌ 

தூக்கம்‌; நிறை ; நிறுத்தல்‌ 

தூக்கம்‌? தொங்கலைக்கொண்டு முன்னாளில்‌ வழங்வெக்த ஓர்‌ ஆபரணம்‌ 

தூக்குத்தலரிசி 3 ஈன்றாகக்‌ குத்திச்‌ சத்தம்‌ செய்த அரி 

தூசிப்படை 5 கொடிப்படை; போர்ப்படையில்‌ முன்ன தாகச்செல்வ அ; 
தூசுப்படை எனவும்‌ பெறும்‌ 

தூசகத்தறி ஜ பாசறைக்கு வேண்டிய கூடாரத்‌ அணி முதலியவற்றை 
நெய்யும்‌ தறி; அதற்கான வரி 

தூபி: ஸ்தாபி; கோயில்‌ விமானத்தின்‌ உச்சி 

தூம்பு; மதகு; வாய்க்கால்‌ ; நீரோடும்‌ கணவாய்‌ 


தூம்பு; ஒரு முகத்தல்‌ அளவு 


1450 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


தேண்ட்குற்றம்‌, 6 தண்டந்தீர்வை : அபராதமாக விதிக்கும்‌ வரி 
தேற்றி உ மேட்டிடம்‌ 

தேற்றியம்பலம்‌ $ கிராமசபை கூடும்‌ மேட்டிடம்‌ 

தேன்னம்பழம்‌ ; தேங்காய்‌ நெற்று 


தேசகாலம்‌; வேளை; பொழு அ 
தேசவாளி ; கிராமம்‌ முதலியவற்றை, தேசத்தை ஆளும்‌ அதிகாரி 
தேவகர்மி, தேவகன்மி, தேவர்கன்மி £ கோயிலில்‌ சுவாமி காரியம்‌ 
பார்ப்போர்‌ 
தேவகுடிமை $ கோயிலின்‌ ஆதிக்யெத்தில்‌ வாழும்‌ குடி 
தேவகுலம்‌ $ கோயில்‌ 
தேவதானம்‌; கோயிலுக்கு விடப்பட்ட இறையிலி நிலம்‌ 
்‌ தேவடிமை : தேவாடியார்‌, வேலைக்காரி 
தேவரடியார்‌ : மாகேசுவர சைவர்‌ 
தேவரடியார்‌ ; கோயிலில்‌ பணிபுரியும்‌ பெண்டிர்‌ 
தேவாரதேவர்‌ $ ஆன்மார்த்த பூசைக்கு உரிய மூர்த்தி 
தேவாரம்‌ ; கோயில்‌ 
தேவை: காரியம்‌; 
தேன்பமில்‌ போதும்பு£ தேன்‌ கூடுகட்டியிருக்கும்‌ மரப்‌ பொந்து. 
தேஜமானியம்‌ ; அஷ்டபோகம்‌ உள்ளிட்ட நிலத்தின்‌ பூர்ண உரிமை ; 
தேஜஸ்வாமியம்‌ எனவும்‌ பெறும்‌ 


தைஞ்சை$ தஞ்சை ; தஞ்சாவூர்‌ 
தைப்புமுத்து : மு.த்‌.து வகை 
தைவியம்‌ ; தெய்வச்செயல்‌ 


தோக்கைக்குன்றி $ சாகுபடி நஷ்டம்‌ 

தோடைய்ல்‌ ; தோளில்‌ அணியும்‌ பூமாலை 

தோண்டர்சீர்‌ பரவுவார்‌ ; திருத்தொண்டத்‌ தொகையின்‌ ஆசிரியரான 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ ; பெரிய புராண ஆசிரியரான சேக்கிழார்‌ 

தொண்டு 3 அடிமைத்தனம்‌ 

தோழிற்பட்டிகை $ மகளிர்‌ அரையில்‌ அணியும்‌ பட்டிகை என்னும்‌ 
ஆபரண: வகை, கடைசல்‌ தொழில்‌ கொண்டது 

தோறு $ அடிமையாள்‌ 

தோறு பசுக்கூட்டம்‌ 

தோறு£லை $ பசுக்கள்‌ கட்டும்‌ கொட்டம்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1451 


தோட்ட்க்கூறு; தோட்டத்‌ தக்குக்‌ தகுதியான நிலம்‌ 

தோட்டப்புரவு ; தோட்டக்கால்‌ நிலத்தின்மீது இறுக்கும்‌ வரி 

தோட்டவாரியப்‌ பெருமக்கள்‌ ; தோட்டங்களைக்‌ கண்காணிக்கும்‌ சபை 
யினர்‌ 

தோணிக்கட்மை : தோணிக்கு வாங்கும்‌ வரி 

தோரணக்கால்‌ : திருவாசிக்கால்‌ 

தோரை : நான்கு விரல்‌ உள்ள நீட்டல்‌ அளவு 

தோரணகாணிக்கை : வீதிகளில்‌ தோரணமிட்டு அலங்கரிப்பதற்கான 
செலவு 

தோலோட்டு : முன்னாள்‌ வரிசை ; உலர்ந்த தோல்‌ பற்றியது போலும்‌ 

தோளாச்செவியர்‌ : தோளில்‌ இடிக்கும்படியாக வடிந்த காதையுடைய 
ஓருவகை மக்கள்‌ ; லம்பகர்ணர்‌ என்பார்‌ இவரே போலும்‌ 


நக்கன்‌ : சிவன்‌ கோயிலில்‌ நாட்டியம்‌- ஆடும்‌ தேவாடியார்‌ (சகச்னமாக 
நடனம்‌ செய்ய வேண்டியவள்‌) 

நகரக்கல்‌ ௫ வியாபாரிகளின்‌ சபையார்‌ வைத்திருக்கும்‌ எடைக்குச்‌ 
சரியான எடைக்கல்‌ 

ககரங்களிலார்‌ : வியாபாரிகளின்‌ சபையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 

நகரசுவாமி ; வியாபாரிகள்‌ தலைவன்‌; அவர்களுடைய சபைக்குத்‌ தலை 
மைப்‌ பதவி வடூப்பவன்‌ 

நகரத்தார்‌; வியாபாரிகள்‌ ; அவர்களுடைய சபையைச்‌ சேர்ர்த நிர்‌ 
வாகிகள்‌ . 

நகரம்‌ $ வியாபாரிகளின்‌ சபை 

நகரவனுச்சை ; ஈகரத்தாருடைய உத்தரவு 

நங்கனை : ஒட்டியாணம்‌ போன்ற ஆபரணத்தின்‌ ஓர்‌ உறுப்பு 

நட்டவக்காணி £ ஈட்டுலக்காணி பார்க்க 

நட்டவம்‌ : ௩ட்டீவம்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌; மாணவர்களுக்கு 
நாட்டியம்‌ கற்றுக்‌ கொடுத்து அவர்கள்‌ ஈடனமாடுவதை மேற்‌ 
பார்த்தல்‌ 

நட்டுப்‌ பாழ்‌; காற்று ஈட்டபிறகு பயிர்‌ பாழான நிலம்‌ 

ட்டூவக்காணி£: கோயிலில்‌ ஈட்வெம்‌ ட்‌ ்‌ பத 

்‌ பெற்ற இறையிலி நிலம்‌ த பதம கவ்‌ 

நட்டூவத்‌ தூவு 3 ஈட்டுவத்‌ தொழில்‌ 

நடவல்‌ : பிடுங்கி நடப்பெற்ற நாற்று 

நடை: கோயில்‌ ; கோயிலில்‌ நடக்கும்‌ தினசரி பூசை 

நடைமாளிகை $ கோயிற்‌ பிராகாரம்‌ ; திருச்சுற்றுலை 

நடைமாளிகை மண்டபம்‌; கோயிலிலே கர்ப்ப கிருகத்தைக்‌ சுற்றி 
அமைக்கப்பட்டுள்ள கட்டடம்‌ 


1459 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


நத்தம்‌ : சொமத்தில்‌ குடியிருப்புக்கான இடம்‌ 

நத்தப்‌ பாழ்‌ மக்கள்‌ குடியிருப்பு இல்லாத ரொமம்‌ ; குடியிருப்புப்‌ 
பாழ்‌ அடைந்த ரொமம்‌ 

நந்தாவிளக்கு 3 இடையறாமல்‌ எப்போதும்‌ எரியும்‌ விளக்கு; நுந்தா 
விளக்கு, நோந்தா விளக்கு எனவும்‌ பெறும்‌ 

நந்துதல்‌? பழுதடைதல்‌ ; அழிக்து போதல்‌ ; குறைவடைதல்‌ 

நம்பி கோயில்‌ பூசை செய்பவர்‌ 

நம்பிராட்டியார்‌ ; அரசன்‌ தேவி 

நம்பு: கோயிலில்‌ பூசை செய்யும்‌ தொழில்‌ ; ஆகவே நம்புசேய்வார்‌ $ 
கோயில்‌ பூசை செய்பவர்‌ . 

௩மன மண்ட்பம்‌, ௩பன மண்டபம்‌ : (ஸ்கபன மண்டபம்‌) கோயிலில்‌ 

.. அபிஷேக மண்டபம்‌; திருமஞ்சன சாலை 

நயினார்‌ : காயனார்‌ ; பெரியோர்‌; மரியாதை தெரிவிக்கும்‌ ஒரு சொல்‌ 

நரபதி $ [மானிடர்‌ தலைவன்‌] சோழ மன்னர்களும்‌, விஜயஈகா அரசர்‌ 
களும்‌ தரித்திருக்த விருது); அவர்களுடைய காலாட்படையின்‌ 
பெருக்கத்தைக்‌ குறிப்பதாக ஏற்பட்டது போலும்‌ (அசுவபதி, 
கஜபதி என்பன போன்ற விருதுகளை ஒப்பு நோக்குக) 

நரவாகன சக்கரவர்த்தி : விஜயஈசகர மன்னர்களின்‌ விருதுகளுள்‌ ஒன்று; 
நரபதி என்பதை ஒட்டி எழுந்தது போலும்‌ (சரவாகனன்‌ என்பான்‌ 
உதயண குமாரனான ஒரு காவிய புருஷனும்‌ ஆவான்‌) 

நல்கிடா, நற்கிடா: சொமத்திலே காட்யொக வைக்கப்பட்டுள்ள 
இடொவின்‌ பராமரிப்புச்‌ செலவுக்கான வரி 

நல்பசு, நற்பசு : சரொமத்தில்‌ காட்யொக வைக்கப்பெற்றுள்ள பசுவின்‌ 
பராமரிப்புக்கான வரி ; நல்லாவு, நல்லா எனவும்‌ பெறும்‌ 

நல்லேருது : கிராமத்தில்‌ காட்சிக்காக வைத்திருந்த எருது ; பொலி 
எருதாகவும்‌ பயன்பட்டது போலும்‌; அதன்‌ பராமரிப்புக்கான 
செலவு: அழகெருதுக்‌ காசு, காட்சி எருதுக்‌ காசு என்பனவும்‌ 
இ௫வே 

நல்லேருமை : சொமத்திலே காட்யொக வைத்திருக்த எருமையின்‌ 
பராமரிப்புச்‌ செலவுக்கான வரி 

நவகருமம்‌ 8 ஜீர்ணோத்தாரணம்‌ ; புதப்பித்தல்‌ 

நவரை, நவிரை ௨ ஒருவகை தெல்‌, ஆடிமாதத்தில்‌ அஅவடையாவ்து 
போலும்‌ ; ஆடிநவிரை என்று காணப்படுவது 


நாகு$ பசு முதலியவற்றின்‌ டொரிக்கன்று 


நாட்டாமை, நாட்டாண்மை : தலைமைப்‌ பதவி; நாட்டின்‌ நிர்வாகத்‌ 
திலைமை 


சாசனச்சொல்‌ அகராதி 1458 


நாட்டுக்‌ கணக்கு வரி: காடு என்னும்‌ பகுதியின்‌ தீர்வைக்‌ கணக்குகளை 
எழுவதற்கான செலவுக்கு இறுக்கும்‌ வரி; நாடு என்னும்‌ பகுதிக்‌ 
கெனக்‌ கொள்ளாமல்‌ இராஜ்யம்‌ முழுவதுக்குமே கொள்வதும்‌ 
உண்டு 

நாட்டக்‌ காணிக்கை: காடு என்னும்‌ சபையாருக்குச்‌ செலுத்த 
வேண்டிய காணிக்கை; அந்தச்‌ சடையார்‌ அரசாங்கத்தாருக்குச்‌ 
செலுத்தும்‌ காணிக்கையும்‌ ஆகும்‌ 

நாட்டிருவமுது3; (காள்‌ திருவமுது) கோயிலில்‌ காலையில்‌ சடகிரும்‌ 
பூஜை நைவேத்தியம்‌ 

நாட்டு நீங்கல்‌: அரசாங்கத்தின்‌ வரிப்‌ புத்தகத்திலிரும்து நீக காடு 
என்னும்‌ பிரிவுக்கான சபையாரின்‌ வரிப்‌ புத்தகத்துக்கு மாற்றப்‌ 
பட்டது ; அதனால்‌ அந்த வரியை நாட்டுச்‌ சடையார்‌ உபயோகித்துக்‌ 
கொள்ளலாம்‌ 

காட்டுப்‌ பண்டாரம்‌: ஜில்லா கஜானா 

காட்டுபாதி : (காடு உபாதி) நாடு என்னும்‌ பகுதிக்கு அமைக்த சபைக்‌ 
குச்‌ செலுத்தவேண்டிய கடமைகள்‌ 

நாட்டு வினியோகம்‌ : நாடு என்னும்‌ பிரிவின்‌ சபையார்‌ தி 
அந்தப்‌ பகுதியில்‌ வாழ்‌3வார்‌ விகதொசாரப்படி இறுக்கவேண்டிய 
தொகை 

நாடன்‌ மஞ்சள்‌ : மஞ்சளில்‌ ஒருவகை, சமையலுக்கு உபயோகப்‌ 
படும்‌ கறிமஞ்சள்‌ 

நாடாட்சி : சாட்டின்‌ நிர்வாகம்‌ 

நாடு: இறந்தவர்‌ பொருட்டு கல்‌ ஈடுவ.து 

மாடூ : காட்டின்‌ ஒருபாகம்‌, கோட்டம்‌ கூற்றம்‌ போன்றது; அதன்‌ 
நிர்வாகத்தைக்‌ கவனிப்பதற்காக அமைந்த சபையையும்‌ குறிக்கும்‌ 

நாடு கண்காட்சி: . சாடு என்னும்‌ பிரிவின்‌ நிர்வாகத்தைக்‌ கண்‌ 
காணித்தல்‌ 

நாடு காவல்‌ $ கிராமக்‌ காவலினின்றும்‌ வேறானதாக நாடு என்றும்‌ 
பிரிவின்‌ காவலை மேற்கொள்வது ; அதற்கான வரியையும்‌ குறிக்கும்‌ 

நாடுகூறு $ காட்டின்‌ விளைநிலங்களைத்‌ தரம்‌ பிரித்து நிர்ணயிக்கும்‌ 
அதிகாரி 

நாட தலையாரிக்கம்‌ : காடு காவல்‌ என்பதே ; நாடு என்னும்‌ பிரிவின்‌ 
காவலைச்‌ செய்வதற்கான வரி 

நாடூவகை : காட்டை அளந்து வரி விதிப்பதற்காக அதில்‌ உள்ள 
பயிரிடும்‌ நிலங்களின்‌ தரத்தை நிர்ணயித்தல்‌ 


1454 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


நாடு வாரியம்‌: காடு என்னும்‌ பிரிவின்‌ நிர்வாகத்தைக்‌ கவனிக்க 
அமைக்கப்பெற்ற சபைக்‌ குழு; நாட்டூவாரியம்‌ எனவும்‌ பெறும்‌ 

நாமடந்தை, நாமகள்‌ : சரஸ்வதி தேவி 

நாயகத்தனம்‌ : நாட்டின்‌ தலைமை நிர்வாகப்‌ பதவி; அமரநாயகம்‌ 
என்னும்‌ பதவி; அமரம்‌ என்பதும்‌ இதுவே 

. நாராச நாழி: முன்னாளில்‌ கோயிலில்‌ வழங்வெந்த அளவு காழி; 

இரும்பால்‌ செய்யப்பட்டது போலும்‌; நாராய நாழி எனவும்‌ 

பெறும்‌ 

. நாவிசம்‌: காவிதத்‌ தொழில்‌ ; ஆகவே நாவிசன்‌ : நாவிதன்‌ 

நாளதினாலே : அர்த காளிலே 

நாற்காலி: ஈான்கு கால்களைக்‌ கொண்ட ஆசனம்‌ 

நானாதேசி : வியாபாரிகளின்‌ பெரிய சங்கம்‌ ; அய்யாவழியைத்‌ தலைமை 
யிடமாகக்‌ கொண்டு தென்னாடு முழுவ அமட்டு மல்லாமல்‌ கடல்‌ 
கடந்த பிரதேசங்களிலும்‌ வாணிகம்‌ செய்துவந்த கூட்டத்தார்‌ 


நிசதம்‌, நிசதி: நாள்தோறும்‌ 

நிசீதிகை : சமண மதத்தார்‌ பட்டினி நோன்பு பூண்டு உயிர்‌ துறத்தல்‌ ; 
அத்தகையோருக்கு எழுப்பிய ஞாபகச்‌ சின்னத்தையும்‌ குறிக்கும்‌ 

நித்தநிமந்தம்‌, நித்தநிவந்தம்‌ : கோயிலில்‌ நாள்தோறும்‌ பூசை நடத்து 
வதற்கான திட்டம்‌ 

நித்தியல்‌ : நாள்தோறும்‌ 

நிதி: அஷ்டபோகத்தில்‌ ஒன்று; நிலத்தின்‌ செல்வத்தை ௮௮பவிக்‌ 
கும்‌ உரிமை 

நிமந்தக்காரர்‌ : கோயில்‌ ஊழியர்கள்‌ ; உபயகாரரும்‌ ஆவர்‌ 

நிமந்தப்புறம்‌ ; கோயிலில்‌ குறிப்பிட்ட கட்டளையை வ 
விட்ட நிலம்‌ அல்லது சசொமம்‌ 

நிமந்தம்‌, நிபந்தம்‌, நிவந்தம்‌ : : கோயில்‌ நிர்வாகத்திற்கான திட்டம்‌ 

நியதி: நிசதி என்பதன்‌ வேறு வடிவம்‌; நாள்தோறும்‌ ; சிற்சில சமயங்‌ 
களில்‌ எப்போதும்‌ எனவும்‌ பொருள்படும்‌ 

நியாயங்களிலார்‌ : நியாய சபை உறுப்பினர்‌ 

நியாய த்தார்‌ : நியாய சபையார்‌ 

நியாயத்தார்‌ : நியாயம்‌ வழங்கும்‌ சபையார்‌ 

நியாயம்‌ : ஒரே வகையான தொழிலை மேற்கொண்டவர்களுடைய 


சபை 


நியோகம்‌ : அரசன்‌ உத்தரவு ; அதனைத்‌ தாங்கிச்செல்லும்‌ ௮ கொரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1455 


நீர்த்தமாராயன்‌ ; ஈடன த்தில்‌ வல்லவனுக்கு முன்னாளில்‌ அரசன்‌ 
அளித்த பட்டம்‌ 

நீர்வாக சபை$ காரியத்தை கடத்தும்‌ குழுவினர்‌ 

நிருத்திய போகம்‌ $ கோயிலில்‌ நடனமாடுவோருக்கு விட்ட மானிய 
நிலம்‌ 

நிருபச்சம்மாதம்‌ ; ஒலைச்சம்படம்‌ பார்க்க 

நிருபம்‌ : ஓலை; அரசன்‌ அல்லது அவன்‌ அதிகாரியிடமிருக்கு எழுத்து 
மூலம்‌ வந்த உத்தரவு 

நிலக்கூலி; சந்தையில்‌ விற்பனைக்கு வரும்‌ சரக்குகளூக்கு ஒவ்வொரு 
பொதிக்கும்‌ வசூலிக்கும்‌ ௮ரிச 

நிலச்சீவிதம்‌ ஜ ஊழியர்களுக்குச்‌ சம்பள ததுக்குப்‌ பதிலாக ஜீவிதமாக 
அஅபோகத்அக்கு நிலம்‌ அளித்தல்‌ 

நிலம்‌ அளவுபடிப்‌ பெருமக்கள்‌ : நிலம்‌ அளவு செய்யும்‌ (ஸர்வே செய்‌ 
யும்‌) அதிகாரிகள்‌ 

நிலமகள்‌, நிலமடந்தை, நிலமங்கை நாச்சியார்‌ : பூமிதேவி 

நிலமடக்குதல்‌ : பயிரிடும்‌ நிலத்தைத்‌ தரவாரியாகப்‌ பிரித்தல்‌ 

நிலமுதல்‌ : பயிரிடும்‌ நிலத்தைப்‌ பற்றிய விவரம்‌ ௮டங்யெ கணக்கு 

நிலை: தாண்‌ ; விளக்கின்‌ தண்டு; இபக்கால்‌ 

நிலைக்களம்‌ : வரி வசூல்‌ செய்யும்‌ கச்சேரி 

நிலைப்படை : நிரந்தரமான, ஸ்‌ நிரமான சைனியம்‌ 

நிலைப்பந்தம்‌: தெருக்கோடி போன்ற குறிப்பிட்ட இடங்களில்‌ இரவு 
நேரத்தில்‌ வெளிச்சம்‌ கொடுப்பதற்கென நிரந்தரமாக அமைக்கப்‌ 
பட்ட பந்தம்‌ 

நிலைப்போலியூட்டு : நிரந்தரமாகக்‌ இடைக்கும்‌ வட்டி; நிலத்தின்‌ மீது 
கடன்‌ கொடுத்தோ ஆற்றுக்கால்‌ தோண்டுவது போன்ற வேறு வேலை 
களில்‌ செலவிட்டோ ஆண்டுதோறும்‌ நிலையான வருவாய்‌ கடைக்கு 
மாறு முதலை உபயோகித்தல்‌ 

நிலைமைத்தீட்டு ௨ அரசர்கள்‌ செய்துகொள்ளும்‌ ராஜீய உடன்படிக்கை 

நிலையாணி : ஆபரணத்தின்‌ ஆணி; ஒடாணியினின்றும்‌ வேறானது 

நிலையாள்‌ : நிரக்தாமான வேலைக்காரன்‌ 

நிலையிறை £ ஒரே விதமான மாறாத வரி 

நிவந்தம்‌ : கோயில்‌ ஊழியர்களில்‌ அவர்‌ அவர்க்கு உரிய பணி; கோயில்‌ 
தினசரி செலவுத்‌ திட்டமும்‌ ஆகும்‌ 

நிறைச்சளவு : குறைவில்லாமல்‌ சரியாக கிறைந்த அளவு 

நிறையெடுத்தல்‌ ; நிறுத்தல்‌ ன 

91 


1456 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


நின்றயம்‌ :. நிர்ணயம்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

நின்றா நாழி : நிர்ணய காழி i முத்திரை நாழி 

நினைப்பு; ஞாபகக்‌ குறிப்பு 

நிக்ஷ்பம்‌ : ௮ஷ்டபோகத்துள்‌ ஒன்று ; புதையலை : எடுத்து அனுப 
விக்கும்‌ உரிமை 


நீங்கல்‌ : பொதுவாக இறை நீக்குவதைக்‌ குறிக்கும்‌ ; எனினும்‌ இது 
அரசாங்க வரிப்புத்தக,த்திலிருக்து நீக்கப்பெறினும்‌, காடு போன்ற 
இதர ஸ்‌ தாபனங்களின்‌ வரிப்‌ புத்தகத்துக்கு மாற்றப்பட்டதாகும்‌ ; 
அவ்விதம்‌ மாற்றல்‌ பெற்ற ஸ்தாபனங்களின்‌ செலவுக்குப்‌ போவது 

£ீர்க்காணம்‌ உ பாசன நீருக்கான வரி; ரீர்விலை என்பதும்‌ அதுவே 
போலும்‌ 

ஈீர்க்கோவை : நீர்க்கோப்பு ; ஏரிநீர்க்கோப்பு பார்க்க 

£ீர்தேளித்தல்‌ : கோயில்‌ கட்டிக்‌ கும்பாபிஷேகம்‌ செய்தல்‌ 

ஈீர்‌ நிலம்‌: கொல்லை நிலத்தினின்றும்‌ வேறானது ; நன்செய்ப்‌ பயிர்‌ 
செய்யும்‌ நிலம்‌ 

மீர்ர(லைக்காசு : ஏரி குளம்‌ போன்றவற்றின்‌ பராமரிப்புக்கான வரி 

நீராணிக்கம்‌ : ரொமத்தில்‌ பாசனத்துக்கு நீரை முறையாக விடும்‌ 
பொறுப்பு ; அதை மேற்பார்வையிடும்‌ அதிகாரி 

€ராணிக்கவரி: நீராணிக்கத்துக்காக இறுக்கும்‌ வரி ; நீராணி வரி என 
வும்‌ பெறும்‌ ' 

நீர்வியார்‌ 5 நானாதேசி என்னும்‌ வியாபாரிகளில்‌ ஒரு குழுவினர்‌ ்‌ 
ராஜராஜப்பேருநீராவியார்‌ என்பது போன்ற பெயருடன்‌ விளங்கி 
யவர்‌; கடல்கடந்து வியாபாரம்‌ செய்தவர்‌ போலும்‌ 


நீர்விலை : தண்ணீர்‌ வரி 


நூலாயம்‌ : துணி செய்வதற்கான நூல்‌ மீது இறுக்கும்‌ வரி 
நூலேற்றம்‌ $ கோயிலில்‌ நடக்கும்‌ அவஜாசோ ஹணம்‌ 


கேட்டாள்‌ : வெட்டி என்பதனோடு தொடர்பு கொண்டது ; ரொமப்‌ 
பொது வேலைக்கு அது முடியும்‌ வரையில்‌ வறையறையில்லாமல்‌ 
ஆள்‌ அனுப்பி முடிக்கவேண்டிய கடமை ; அந்த ஆளுக்கான செல 
வும்‌ அகும்‌ 

கேய்‌: நெய்‌ வியாபாரிகள்‌ இறுக்கும்‌ வரி; நேய்விலை என்பதும்‌ 
இதுவே ; எண்ணேய்‌ என்பதையும்‌ பார்க்க - ர 

நெய்தாங்கி ; தீபஸ்தம்பம்‌ 


ச்ர்சனச்சொல்‌ அகரா தி 1457 


நேய்யாடுதல்‌ : கோயிலில்‌ உள்ள விக்ரெகத்துக்கு செய்க்காப்பு இடுதல்‌ 

நேல்முதல்‌: வரிக்காக இறுக்கப்பெறும்‌ செல்‌ ; “ அதன்‌! ்‌ விவரம்‌ 
அடங்கிய கணக்கு; இன்னும்‌ வட்டி பெறுவதற்கு சர்வ விடப்‌ 
பெற்ற முதலையும்‌ குறிக்கும்‌ i 

நேல்லாயம்‌ : கெல்லாகவே இறுக்கும்‌ வரிவகை; “வழக்கம்‌ அ என்‌: 
வும்‌ பெறும்‌ 

நேல்லிக்காய்‌ மூத்து: ஒருவகை மாலை 

நேல்லூர்‌ மாடை: முன்னாளில்‌ செல்லூரிலிரு்து வழங்கப்பெற்ற 
ஒரு காணயம்‌ ; நெல்லூர்ப்‌ புதமாடை என்றும்‌ காணப்பெறும்‌ ;: 
கண்ட கோபாலன்‌ மாடை - என்பதும்‌ இதுவேயாகும்‌ ' 

நேற்கூறுசாலை : நெல்‌ குத்தும்‌ இடம்‌ 

நேற்போலிசை : நெல்லாக இறுக்கும்‌ வட்டி 

நந்தா விளக்கு : நந்தா விளக்கு பார்க்க 

நோக்கிமாடை 3 முன்னாளில்‌ வழங்கெந்த நாணயம்‌ 

நோக்குதல்‌ $ கண்காணித்தல்‌ ; மேற்பார்வை 


நாயகவாடி 3: அ௱சாங்கத்தாராலோ, நிலத்தின்‌ சொந்தக்காசராலோ, 
அஅவடைக்குச்‌ சிறிது முன்ன தாகப்‌ பயிரைக்‌ காக்க அனுப்பப்‌ 
பெறும்‌ காவல்காரன்‌ ; அவனக்ளு்‌ சம்பளமாக விடப்பெறும்‌ நிலம்‌ 
காக்குநாயக விளாகம்‌ எனப்பெறும்‌ 


நடூுவிருக்கை £ அரசாங்கத்துக்கும்‌ குடி மக்களுக்கும்‌ ஈடுவில்‌ இருந்து 
உதவிசெய்யும்‌ அதிகாரிகள்‌ ; பொ அலை தீதொடர்பு அவார்ட்‌ - 


மத்தியஸ்‌ தரும்‌ ஆகும்‌ | 


பக்க வாத்தியர்‌ £ னை ப அணையாக டா இசைக்கருவி 
யாளர்‌ தடவு 

பக்கிணம்‌ 2 பக்ஷணம்‌ ; பணியாரம்‌ 

பக்கிழம்‌ 2 பக்ஷம்‌; பட்சம்‌ 

பக்‌ தாதாயம்‌ £ கெல்லாக இறுக்கும்‌ நீர்வை ; ரெல்‌ வருவாய்‌ 

பகலிருக்கை ; காளோலக்க மண்டபம்‌; அரசன்‌ சபா மண்டபம்‌ 

பகுற்றுதல்‌ ; சமமாகப்‌ பங்கிடுதல்‌ ; சக்‌ பிரித்தல்‌ 

பங்களப்படை 3 பதர்போன்ற கூட்டுப்படை, புதிதாக நிறுவியது 

பச்சை: இனா; காணிக்கை ; ஈன்கொடை ; சாமான்களாகக்‌ கொடுக்‌ 
கப்பெறுவத 

பச்சைப்‌ பணம்‌: சாமான்களாகக்‌ கொடுக்கும்‌ பச்சையைப்‌ பணமாக 
அளிப்பதஅ ; பச்சைப்‌ பாட்டம்‌ என்பதும்‌ இதுவே 


1458 கோயிற்‌ சாச்னங்கள்‌ 
பசலை மரம்‌; பயன்‌ தரும்‌ மரம்‌ 
பசான்‌, பசானம்‌ ; சித்திரை மாசம்‌ அறுவடையாகும்‌ நெல்‌ ; இவ்வகை 
நெல்லின்‌ அறுவடைக்‌ காலம்‌ 
பசித்து வாழ்தல்‌ ஜ ஏழையாக வாழ்க்கை நடத்தல்‌ 
பசுங்கூட்டு சுண்ணாம்புச்‌ சாந்து 
பஞ்சக்கம்‌ £ ஐவர்‌ கூடிச்செய்த முடிவு 
பஞ்சகம்மாளர்‌£ தட்டார்‌, கன்னார்‌, சிற்பி, தச்சர்‌, கொல்லர்‌ என்ற 
ஐவகைக்‌ கம்மாளர்‌ 
பஞ்சகவ்வியம்‌ ; ஆனஞ்சு பார்க்க 
'பஞ்சபத்திரம்‌; சுவாமிக்குப்‌ படைக்கும்‌ நைவேத்திய வகை; பஞ்ச 
பக்ஷியம்‌ என்பதே போலும்‌ 
பஞ்சமாசத்தம்‌, பஞ்சமஹாசப்தம்‌: சிற்றரசர்‌ போன்றவர்களுக்கு 
உரிமையுள்ள ஐவகைப்‌ பறை.[செண்டை, திமிலை, சேகண்டி, கைத்‌ 
தாளம்‌, காளம்‌ என்னும்‌ ஐவகையாகக்‌ கொள்வர்‌. தத்தளி, மத்‌ 
தளி, கரடிகை, தாளம்‌, காஹளம்‌ என்னும்‌ ஐவகை என்பர்‌ மற்றொரு 
சாரார்‌] 
பஞ்ச திரவியம்‌ : கோயிலில்‌ ௮பிஷேகத்அக்கான ஐந்து பொருள்கள்‌ 
பஞ்சரம்‌ 2 விமானத்தின்‌ சுவரில்‌ காணும்‌ மாடம்‌ ; கூடு எனவும்‌ பெறும்‌ 
பஞ்சரத்‌ திருவிளக்கு: கோயிலில்‌ ஏற்றும்‌ விளக்கு வகை ; பஞ்சரம்‌ 
அல்லது கூடுபோல்‌ அமைந்துள்ள சரவிளக்கு 
பகசுூசவமுது₹: பஞ்சாமிர்தம்‌ 
பஞ்சவர்‌ 3 பாண்டியர்‌ 
பஞ்சவாரம்‌ : பஞ்சவாசவாரியம்‌ எனவும்‌ ஆகும்‌ 
பஞ்சவாரம்‌ $ அரசாங்கத்துக்குச்‌ சேரவேண்டியதான, விளைவிலே ஐக்‌ 
இல்‌ ஒரு பங்கு எனவும்‌ கொள்வர்‌ 
பஞ்சவாரவாரியம்‌ 3 3 கிராம காரியத்தைக்‌ கவனிக்கச்‌ சபையால்‌ நியமிக்‌ 
கப்பெறும்‌ ஐந்து குழு 
பஞ்சவார வூரீட வரி; ரொமச்‌ சபையின்‌ நிர்வாகக்‌ குழுவான பஞ்ச 
வாரவாரியத்தாரால்‌ விதிக்கப்பெற்ற இராம வரி 
பஞ்சாசாரியர்‌ ; சிவன்‌ கோயிலில்‌ பூசை செய்வோர்‌ 
பஞ்சாமிர்தம்‌ ஜ வாழைப்பழம்‌, இராக, சர்க்கரை, தேன்‌, கெய்‌ 
ஆகிய ஐந்தும்‌ சேர்க்க அபிஷேகப்‌ பண்டம்‌ 
பஞ்சால அச்சு; முன்னாளில்‌ வழங்யெ நாணயம்‌; பஞ்சாலத்தார்‌ 
அடித்து வழங்யெ௫ போலும்‌ பஞ்ச சலாகை அச்சு என்று காணப்‌ 
பெறுவதும்‌ இதுவே 


பஞ்சாளர்‌, பஞ்சலத்தார்‌, பஞ்சாளத்தார்‌ £ பஞ்ச கம்மாளர்‌ 


சாச்னச்சொல்‌ ௮அகரர்தி 1459 


பஞ்சுப்‌ பீலி; பஞ்சென்மீது இறுக்கும்‌ வரி; பஞ்சுபிலி எனவும்‌ பெறும்‌: 

பட்டசாலி.பன்‌ £ கெய்வோருள்‌ ஒரு பிரிவினர்‌; பட்டு செய்வோர்‌ 
போலும்‌ 

பட்டடை வரி: செல்‌ பட்டடைச்காக, நெல்‌ அடிக்கும்‌ களத்துக்காசு 
இறுக்கும்‌ வரி 

பட்டணலஸ்வாமி ௪ நானாதேசி எனப்படும்‌ வியாபாரக்‌ குழுவின்‌ . கரத்‌, 
தலைவன்‌ ; அவனுக்கு வழங்யெ பட்டப்‌ பெயர்‌ 

பட்டப்பாழ்‌: சாகுபடியில்லாத நிலம்‌ 

பட்டம்‌ $ நெற்றியில்‌ அணியும்‌ பொன்‌ தகடு 

பட்டமார்‌ 5 கோயில்‌ பூசை செய்வோர்‌ 

பட்டயகாணிக்கை $ தாமிர சாசனம்‌ பெறுவதற்கு இறுக்கும்‌ 
காணிக்கை பற்று 

பட்டயம்‌; தாமிர சாசனம்‌ 

பட்டவிருத்தி £ கல்வி வல்ல பிராமணர்க்கு இறையிலியாக விடப்பெத்த 
நிலம்‌; பட்டவிருத்தி மானியம்‌ எனவும்‌ பெறும்‌ 

பட்டாடை ஆயம்‌ ; பட்டுத்‌ துணியின்மீது இறுக்கும்‌ வரி... 

பட்டாடை நூலாய்ம்‌ £ பட்டு நாலின்மீது இறுக்கும்‌ வரி . 

பட்டாரகர்‌ 2 கடவுள்‌ ; ஞான குரு 

பட்டாரிகை உ துர்க்கை 

பட்டாவளப்பட்டு 3 பட்டுவகை 

பட்டாவளி $ பட்டம்பெற்ற குருமாரின்‌ தலைமுறை வரிசை 

பட்டிக்காடி : ஒரு பட்டி நிலத்அக்கு ஒரு காடி வீதம்‌ இணக்க 
வேண்டியது போலும்‌; பட்டிக்கால்‌, பட்டிப்போன்‌ என்பனவும்‌ 
இவ்விதமே ஆகும்போலும்‌. : 

பட்டிகை $ மேகலை 

பட்டி கைக்காணம்‌ : ஒரு பட்டிகைக்கு ஒரு காணம்‌ எம்‌ இறுப்ப 
தாகலாம்‌ ; பட்டயக்‌ காணிக்கை என்ப தாகவும்‌ கொள்ளலாம்‌ 

பட்டித்தண்டம்‌ ; சரொமத்தார்‌ இறுக்கவேண்டிய தண்டப்பணம்‌ 
போலும்‌ ்‌ 3 

பட்டிறைப்படூ தல்‌; வரிபோன்‌ றவை செலுத்தப்படாமல்‌ பாக? விழுதல்‌ 

பட்டோலைக்‌ காசு: இருமுகக்‌ காசு பார்க்க 

படகம்‌ $ ஒரு நில அளவு 


படங்கழி $ முன்னாளில்‌ ன்ற வமிவலகை ; $ எதைக்‌ குதிப்பதென்ப த 
்‌ தெரியவில்லை 


1400 கோயிற்‌ சாசனங்கள்‌ 

படப்பு £ விட்டின்‌ புழைக்கடை ; விட்டின்‌ பக்கத்துள்ள இடம்‌ (மனை' 
யும்‌ மனைப்‌ படப்பும்‌) 

படர்‌: சொந்தச்‌ சேவகன்‌ ; போர்‌ வீரன்‌ 

பட்லிகை 3 ஓர்‌ அளவு 

படாகை $ உட்கிடை கிராமம்‌ 

படிக்கம்‌; அபிஷேக நீர்‌ முதலியவற்றை ஏந்தும்‌ பாத்திரம்‌ 

படித்தரம்‌, படித்தனம்‌ ; கோயிலின்‌ இனசரி செலவுக்‌ கட்டளை 

படி.விஞ்சனம்‌ ; கோயில்‌ நித்தியப்‌ படித்தாத்‌ இல்‌ விபஞ்சனப்பொருள்‌ 

படுகலம்‌ $ கடன்‌ பட்டதற்கு எழுதிக்‌ கொடுக்கும்‌ பத்திரம்‌ 

படைக்கலம்‌ போர்‌ புரியும்‌ ஆயுதங்கள்‌ 

படைநாயகம்‌ ; சேனைத்‌ தலைமை 

படை நிலை: படைகள்‌ தங்கியிருக்கும்‌ இடம்‌ 

படைப்பணம்‌ ; சேனையின்‌ பராமரிப்புக்காக இறுக்கும்‌ வரி ; தண்ட 
மாக இறுப்பதுபோலும்‌; போர்ப்படையினர்‌ இறுப்பதாகவும்‌ 
கொள்ளலாம்‌ ; 

படைப்பற்று : படையின்‌ ௮னுபோகத்தில்‌ உள்ள நிலம்‌ ; பாளையம்‌ [ 
நாட்டின்‌ காவலுக்கான படைகள்‌ தங்கியிருக்கும்‌ இடமும்‌ ஆகும்‌ 

படையழிவு ₹ பயிர்களுக்குப்‌ படைவீரர்களால்‌ நேரிடும்‌ சேதம்‌ | 

பண்‌ உ வயல்‌ ; பயிரிடும்‌ நிலம்‌ 

பண்குறுணி : ஒரு வயஓக்குக்‌ குறுணி வீதம்‌ இறுக்கும்‌ வரி. 

பண்ட வேட்டி: வெட்டி வகை ; கோயில்‌ நிலத்துக்கான அபோலும்‌ 

பண்டாடு பழநடை 3 மீண்ட காலமாக ௩டந்அ வரும்‌ வழக்கம்‌ 

பண்டாரக்‌ கண்காணி? கஜானா அதிகாரி ; பொக்கிஷத்து அதிகாரி 

பண்டாரக்கல்‌ ; அரசாங்கப்‌ பொக்ஷெத்தில்‌ உபயோகிக்கும்‌ நிறை , 

பண்டாரவாடை அரசனுக்குச்‌ சொந்தமான ரொமம்‌ ௮ல்லஅ நிலம்‌ 

பண்டாரவாரியம்‌ ; கோயில்‌ விசாரணைச்‌ சபையார்‌ 

பண்டாரி; கஜானா அதிகாரி 

பண்ணிக்கக்‌ கூலி? செய்து முடித்த தில்லான கூலி 

பணம்‌ $ வீரபாஞ்சாலத்தார்‌ என்னும்‌ தொழிற்‌ சபையின்‌ உறுப்புக்‌ 


களான தனிக்‌ குழாம்‌ 
பணவர்க்கம்‌ $ காசாகச்‌ செலுத்த வண்டிய வரிகள்‌ 


பணவாசி 3; பணத்தின்‌ தேய்வு கழிவுக்காக இறுப்பதபோலும்‌ 
பணிக்கோத்து $ சொம ஊழியர்கள்‌ ; அவர்களுக்காக வசூலிக்கும்‌ - வரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1401 


பணிமகன்‌ : வேலையாள்‌ 

பத்திரகடம்‌$? பூர்ண கும்பம்‌ 

பத்தேட்டுக்‌ குத்தரிசி; ஈன்கு குத்தித்‌ தட்டிய அரிசி 

பதிபாதமூலம்‌, பதிபாதழலத்தார்‌, பதிபாதழலப்பட்டுடையார்‌, பதிபாத. 
ழலப்பஞ்சாசாரியர்‌; சிவன்‌ கோயிலை நிர்வகப்பதற்காகப்‌ பூசை 
செய்வோரைக்‌ கொண்ட சபை ; ழலபரிஷத்‌ என்பதம்‌ இதுவே 
போலும்‌ i 

பதியார்‌ ஜ கோயிலைச்‌ சேர்ந்த ஊழியர்‌ ; பதியிலாரே போலும்‌ 

பதியிலார்‌ ஜ கேோயிலைச்சேர்க்த கணிகையர்‌ 

பதினறுமார்‌ ஜ பதினாறு பேர்‌ கொண்ட கோயில்‌ விசாரணைச்‌ சபை 

பதுவாரம்‌ $ நிலப்‌ பரிவர்த்தனைக்காக அளிக்கப்பெறும்‌ வரி; மாறு 
தலுக்கான வரி) பதவாரம்‌ எனவும்‌ பெறும்‌ ்‌ 

பயரப்பேறுதல்‌; அரசாங்கத்தாரால திரும்ப எடுத்துக்கொள்ளப்‌. 
பெறுதல்‌ 

பயிற்று தல்‌ £ நிலத்தைச்‌ சாகுபடிக்கு ஏற்பத்‌ திருத்திப்‌ கி 

பயிரேற்றி$ பயிர்‌ செய்த; விளைவித்து 

பரக்கூலி: சுமை கூலி 

பரதேசி $ வெளியார்‌ ; வெளிநாட்டார்‌ ; கானாதே? என்னும்‌ வியாபாரக்‌ 
குழுவில்‌ ஒரு பிரிவின்‌ ; வெளிநாட்டு வியாபாரம்‌ செய்வோர்‌ 

ப்ரப்பு $ வரிக்கணக்கு ; பரம்பு எனவும்‌ படும்‌ 

பரம்பர்‌ 5 உழவர்‌ குடிவகை 

பரம்பு வரிக்‌ கணக்கு ; பாப்பு எனவும்‌ படும்‌ 

பரமக்கன்கல்‌ உ உடன்‌ கட டை எறியவளுக்காக ஈட்ட கல்‌' 

பராவிவைத்தல்‌ £ கேர்த்திக்‌ கடனாக அளித்தல்‌ 

பரிக்கிரகத்துப்‌ பேண்டூகள்‌ £ கோயில்‌ பணிப்‌ பெண்கள்‌ 

பரிகரம்‌ : உபகரணம்‌ ; தேவையானவை ; பரிவாரம்‌ 

பரிகாரம்‌, பரிஹாரம்‌ ; விலக்கு 

பரிகாரன்‌ $ வேலைக்காரன்‌ 

பரிசட்டம்‌ : பரிவட்டம்‌ பார்க்க 

பரிசு : வகை, விவரம்‌ ; பரிது எனவும்‌ பெறும்‌ 

பரிமாறுகிற $ வழக்கில்‌ இருக்கெ ; கடமாட்டத்தில்‌ உள்ள (பணம்‌) 

பரிவட்டம்‌; ஆடை ; விக்கரகத்துச்குச்‌ சாத்தும்‌ கூறை ; கோயிலில்‌ 
தரிசிப்போர்‌ தலையில்‌ பரியாதையாகக்‌ கட்டும்‌ கடவுள்‌ டண பரியட்‌ 
டம்‌ எனவும்‌ பெறும்‌ 

பரிவாரக்‌ கோத்து, பரிவாரக்‌ கொந்தம்‌ $ கோயித்‌ வட ல 


1402 கோயிற்‌ சாசனங்கள்‌ ' 


பரும்புட்வை £ ஆடை வகை 

பருமுளைவராகன்‌ $ முன்னாளில்‌ வழங்கிய நாணய வகை. 

பலகாயம்‌ $ மிளகு, கடுகு போன்று கறிக்கு உதவும்‌ பண்டங்கள்‌ 

பலதளி 3 பல மூர்த்திகளுக்கும்‌ சந்நிதிகள்‌ கொண்ட கோயில்‌ 

பலவரவை ₹ பல வழியில்‌ சில்லறையாகச்‌ சேர்ந்தது 

பலி; கோயில்‌ பூசையின்போது த சர்ச்ச சோத்தை ஓமம்‌ 
செய்வது ்‌ 

பலிசை : வட்டி ; போலிசை எனவும்‌ காணப்பெறும்‌ 

பலித்தாலம்‌ ₹ ஸ்ரீபலி ஈ௩டத்துவதற்கு உபயோகிக்கும்‌ தட்டு 

பவிழிய சரணத்தார்‌ £ ரிக்‌ வேதத்தைச்‌ சேர்ந்தவர்‌ ; பேளழிய சரணத்‌ 
தார்‌ எனவும்‌ பெஅவர்‌ 

பவிஷ்யக்கிடைப்புறம்‌ 3 ஒருவர்‌ ரொமத்திலேயே வித்துப்‌ பாடம்‌ 
சொல்லுவதற்காக வரியில்லாமல்‌ அளிக்கப்பட்ட நிலம்‌ 

பழம்புள்ளி மாடை £ முன்னாளில்‌ வழங்கிவந்த நாணய வகை 

பழமுதல்‌ கண்காணி ; கோயில்‌ மேற்பார்வையாளன்‌ 

பள்ளி: சமணர்‌ கோயில்‌; பெளத்தர்‌ கோயில்‌ 

பள்ளிச்‌ சந்தம்‌ 3 சமணர்‌ பெளத்தர்‌ கோயில்களுக்காக வரியில்லாமல்‌ 
விடப்பெற்ற நிலம்‌ அல்லது கிராமம்‌ 

பள்ளித்தாமம்‌, பல்ளித்தொங்கல்‌ 3 கோயில்‌ மூர்த்திக்கு அணிவிக்கும்‌ 
பூமாலை 

பள்ளிப்பீடம்‌ ஜ ஆசனம்‌ ; சிங்காதனம்‌ 

பள்ளிச்‌ சிவிகை ; கோயில்‌ உற்சவத்தில்‌ மூர்த்தி எழுந்தருளும்‌ பல்‌ 
லக்கு 

பள்ளி விளாகம்‌; சமணர்‌ பெளத்தர்‌ கோயிலைச்‌ சுற்றியுள்ள குடியிருப்‌ 
புப்‌ பகுதி 

பளிக்கு வயிரம்‌ : வைர வகை; பளிங்கு என்பதே பேரலும்‌ ்‌ 

பளிங்கு ₹ புஷ்பராகம்‌ 

பற்றடை 3 தொழிற்சாலை 

பற்றுமுறி 3 ரசீது) பென்கள்‌ ன்ப தத்கு ஒப்பம்‌ 

பறைத்தறி $ அணி நெய்யும்‌ தறிவகை ; அதற்கான வரியையும்‌ குறிக்‌ 
“கும்‌ 

பறைத்துடைவை $ பகையர்க்கு விட்ட மானியம்‌; அறைதல்‌ என்பு 
அம்‌ இதுவே போலும்‌ தர்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1463 


பறையிறை $ முன்னாளில்‌ காசாக இறுத்து வந்த வரி; ப்றையரிட 
மிருக்து வசூலிக்கப்பெற்றதுபோலும்‌ ; அவர்களுக்காக இறுக்கப்‌ 
பெற்றதாகவும்‌ கொள்ளலாம்‌ 

பன்றியாழ்வார்‌ $ விஷ்ணுவின்‌ வசாஹாவதாரம்‌ 

பனம்‌ பற்று பனம்‌ தோப்பு 

பனிநீர்‌: பன்னீர்‌ 

பஸ்தி; சமணர்‌ கோயில்‌ ; ஜைனர்‌ ஆலயம்‌ 


பாக்கம்‌ $ சிறுமூட்டை 
பாகவதநம்பி ஜ வைஷ்ணவ அடியார்‌ 
பாகுவலயம்‌ ; தோள்வளை 
பாசனம்‌ ; (பாஜனம்‌) சாப்பிடும்‌ பாத்திரம்‌ 
பாசி; ஏரி, குளம்‌ முதலிய நீர்கில்களிலிரும்‌ அ மீன்‌ முதலிய வரு 
வாய்‌ வகைகள்‌ ; மச்ச மாசூல்‌ 
பாசிப்படை 2 திடீரென்று தாக்கும்‌ பலம்‌ வாய்ந்த சேனை 
பாசிப்பாட்டம்‌ $ மீன்‌ பிடிப்பதால்‌ கடைக்கும்‌ வருவாய்‌; மீன்பாட்டம்‌ 
எனவும்‌ ஆகும்‌ 
பாட்டநேல்‌ $ ஒப்பந்தப்படி குத்தகைக்காரனால்‌ கொந்தச்காறுக்கு 
அளக்கப்படவேண்டிய தெல்‌ 
பாட்டம்‌; வரி; ெ தாழில்‌ வரிபோலும்‌ 
பாட்டமாளன்‌ ; வரி வசூலிக்கும்‌ அதிகாரி; உழவுப்‌ பாத்தியதை 
உடையவன 
பாட்ட விருத்தி: பாட்டமீமாம்ஸையின்‌ பிரவசனத்துக்காக விடப்‌ 
பெற்ற நிலம்‌; பட்டவிருத்தி எனவும்‌ கொள்வர்‌ 
பாட்டிமை $ பிரதமை திதி 
பாடகம்‌; மகளிர்‌ காலில்‌ இடும்‌ ஆபரணம்‌ 
பாடகம்‌ £ வயலின்‌ தளை ; .விளைகிலப்‌ பகுதி 
பாடவரி ; உலோகத்தால்‌ ஆன முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடிக்கு இறுக்‌ 
கும்‌ வரி 
பாடவியம்‌ $ ஒருவகை வாத்தியம்‌ 
பாடன்‌ 3 இரத்தினம்‌, உலோகத்தகடு முதலியவற்றின்‌ ஒளி 
பாடி(க்‌, காவல்‌ £ சொமக்‌ காவல்‌; அதற்கான வரியையும்‌ குறிக்கும்‌ 
பாடிவேட்டை £ கோயில்‌ உற்சவங்களூள்‌ ஒன்று; பாரிவேட்டை 
எனவும்‌ பெறும்‌ 
பாட தாங்குதல்‌ துணை நிற்றல்‌ 
22 


1464 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பாண்டிவரி ; மாடு கட்டி ஓட்டும்‌ வண்டிக்கான வரிபோலும்‌ 

பாணிச்சாய்‌ ; கள்‌ போன்ற முத்து நிறம்‌ 

பாத சாலம்‌: காலணி வகை 

பாதபாசம்‌: காலணி வகை 

பாத புஷ்பம்‌; பாத காணிக்கை 

பாதவக்காணி ; கோயில்‌ வேலைக்காரர்களுக்கு உரிய படித்தர நிலம்‌ 

பார்க்கோல்‌ £ கட்டியக்காரன்‌ ஏந்திவரும்‌ தடி ; கட்டியத்‌ தடி 

பார்ப்பனச்‌ சேரி; பிராமணர்‌ குடியிருப்புப்‌ பகுதி 

பாரக்கூலி உ சாமானை எடுத்துப்‌ போவதற்கான கூலி 

பாரசிவன்‌ 3 பாரசவன்‌ என்பது போலும்‌; ஆயுதம்‌ தரித்தவன்‌ ; 
போர்வீரன்‌ 

பாரதப்புறம்‌, பாரதவிருத்தி$ மகாபாரதம்‌ படித்துக்‌ கதை சொல்லு 
வதற்காக விட்ட நிலம்‌ 

பாரதவர்‌ : மீன்‌ பிடிப்போர்‌ ; பரதவரே போலும்‌ 

பாரதாயன்‌ : பாரத்வாஜ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 

பாரிசஞ்‌ சேய்தல்‌ : பொறுப்பாக்குதல்‌ ; ஒப்படைத்தல்‌ 

பாருபத்தியம்‌ ; நிர்வாகம்‌ 

பாவாடை $ திருப்பாவாடை பார்க்க 

பாழி: ஜைனர்‌ கோயில்‌ ; பள்ளி ; மலைக்குகை 

பாற்படூத்தல்‌ நேர்மையாக நடத்திவைத்தல்‌ ; சமமாக சர்வடுத்தல்‌; 

ஒழுங்கு செய்தல்‌ 

பாறைக்காணம்‌ 3 வண்ணான்‌ தோய்க்கும்‌ கல்லுக்காக இறுக்கும்‌ வரி; 
வண்ணான்பாறை எனவும்‌ பெறும்‌; பாறையை உடைத்துச்‌ சல்‌ 
லிக்கல்‌ செய்வதற்கான வரியாகவும்‌ கொள்வர்‌ 

பாஷாணம்‌ ; ௮ஷ்டபோகத்துள்‌ ஒன்று ; பாறை நிலமும்‌ அதனால்‌ 
இடைக்கும்‌ பொருளும்‌ ஆகும்‌ 

பாஷிய விருத்தி: ஸ்ரீபாஷ்யம்‌ எனப்படுவ அம்‌ வேதாந்த சூத்திரத்‌ 
அக்கு இராமாநுஜர்‌ எழுதியதுமான விசிஷ்டாத்‌அவைக பாஷியம்‌ 
விளக்கிச்‌ சொல்லுவாருக்கு விட்ட மானிய நிலம்‌ 


பிங்காளம்‌ : உலோகத்தால்‌ ஆன ஒருவகைப்‌ பாத்திரம்‌ 
பிஞ்சு; ஆபரணத்தில்‌ க வய உருவத்தில்‌ அமைந்துள்ள 
-. உறுப்பு 
பிச்சதேவர்‌ 3 சிவபெருமான்‌ ; ல்‌ மூர்த்தி ஆகும்‌ ; சீசன்‌ 


எனவும்‌ கொள்ளலாம்‌ 


சர்சனச்சொல்‌ அகராதி 1465 


பிடாகை £ படாகை ; உட்டை ராமம்‌ 

பிடாநாழி : புதாநாழி பார்க்க 

பிடாரர்‌ : பட்டாசகர்‌ ; சவபெருமான்‌ ; குருவையும்‌ குறிக்கும்‌. 

பிடாரிப்பட்டி ; பிடாரி கோயிலுக்காக விடப்பட்ட நிலம்‌.; பிடாரி 
விளாகம்‌ எனவும்‌ குறிக்கப்பெறும்‌ 

பிடி சூழ்ந்து: பெண்‌ யானை சுற்றி வா; தானம்‌ அளிக்கப்பெற்ற 
ரொமம்‌ அல்லது நிலத்தின்‌ எல்லையைச்‌ சுற்றி வந்து நிர்ணயிப்பது 

பிடிபாடு: ஆதாரச்‌ சட்டு ; ஆதரவு ப 

பிடி.விளக்கு $ கைப்பிடி கொண்ட தீபம்‌ 

பியர்‌ உ பெயர்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌ 

பிரசண்ட காணிக்கை £ (பிரசண்டம்‌--கடுமையான, பயங்கரமான) 
படைப்‌ பணம்‌ என்பதனுடன்‌ சேர்ந்து பலவன மட படை, 
வரியில்‌ ஒரு வகை 

பிரசத்தி: பிரசித்தி; பிரகடனம்‌ செய்தல்‌; பறையறைந்து அறிவித்‌ 
தல்‌ 

பிரசாதப்படூதல்‌ 3 அனுக்ரெஹம்‌ செய்ததைப்‌ பெற்றுக்கொள்ளுதல்‌ ; 
அளித்ததை ஏற்றல்‌ ; அரசன்‌ ஆணையை ஏற்றல்‌ 

பிரசாதம்‌ சேய்தல்‌ த அனுக்கிரஇத்தல்‌ ; அளித்தல்‌ ; அரசாணை 

பிரசிஷ்யன்‌ உ இஷ்யனுடைய சிஷ்யன்‌ ; சிஷ்ய பரம்பரையையும்‌ குறிக்‌ 
கும்‌ 

பிரட்டன்‌ $ பிரஷ்டன்‌ ; செறியினின்‌ றும்‌ வழுவிய வன்‌ 

பிரதானி ஜோடி 3 குறைந்த விதத்‌ தீர்வையில்‌ மக்திரிகளுக்கு அளிக்‌ 
கப்பெற்ற இனாம்‌ சொமம்‌ 

பிரதிகிரகம்‌ 3 தானம்‌ அளிப்பதை ஏற்றுக்கொள்வது 

பிரபாவளி, பிரபை திருவாசி 

பிரமதானம்‌ $ பிராமணர்களுக்கு வழங்கிய தானம்‌. 

பிரமதேயம்‌ 3 பிராமணர்களுக்குத்‌ தானமாக வழங்கப்பெற்ற ரொமம்‌ ; 
அகரப்பிரமதேயம்‌ எனவும்‌ பெறும்‌ (அகரம்‌—வரியில்லாத அ) 

பிரமதேயக்‌ கிழவர்‌ £ பிரமதேயக்‌ ரொமங்களின்‌ சொர்தக்காரர்‌ ; அத்‌ 
தகைய சொமங்களின்‌ அதிகாரி எனச்‌ சிலர்‌ கொள்வர்‌ 

பிரம மாராயன்‌ $ பிராமண மந்திரிக்கு அளிக்கப்பெற்ற பட்டப்பொயரி 

பிரம மேதம்‌; புனிதமானவர்களுக்கு நடைபெறும்‌ ஈமச்சடங்கு. வகை 

பிரமாணம்‌ £ பத்திரம்‌ ; ஆதாவுச்சிட்டு 

பிரமாதம்‌ விளைதல்‌ $ உயிர்‌ போதல்‌ ; இறத்தல்‌ 


1466 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


பிரம்மாதி ராஜர்‌, பிரம்மாதி ராயர்‌, பிரம்மராயர்‌ : மந்இரிகளிலே பிராம்‌ 
ணர்களாக உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்புப்‌ பெயர்‌ 

பிரவேசகம்‌ : அழைவு I 

பிரஹரம்‌ $ மாணிக்கக்‌ குற்றங்களுள்‌ ஒன்று 

பிராணாக்திகம்‌ £ ஆயுள்‌ முடியும்‌ வரையில்‌ 

பிராப்தி: அடைவது ; பேறு; பிராத்தி, ப்ராப்தி எனவும்‌ காணப்‌ 
பெறும்‌ 

பிராமண ராசக்காணம்‌ உ பிராமண புரோகிதர்கள்‌ அரசருக்கு இறுக்க 
வேண்டிய வரி ; 

பிரீதிப்‌ பிரமாணம்‌; அன்பினால்‌ அளிக்கும்‌ நிலத்துக்கு உரிய பத்திரம்‌ 

பிரும்மத்தானம்‌, பிரம ஸ்தானம்‌ $ ஊரில்‌ பிராமணர்கள்‌ குடியிருக்கும்‌ 
பகுதி ; ஊர்ச்சபை கூடும்‌ இடம்‌ 

பிரும்மபுரி, பிரமபுரி 3 அகரப்‌ பிரமதேயமே போலும்‌ 

பிள்ளைகள்‌ தனம்‌ ; இராஜ குடும்பத்து இளைய பரம்பரையைச்சேர்ந்த 
வர்களைக்‌ கொண்டு உருவாகிய அதிகார வர்க்கம்‌ 

பிள்ளையார்‌ நோன்பு: விசாயக சஅர்த்தி; கோயிலில்‌ அந்த உற்ச 
வத்தை ஈடத்தி வைப்பதற்காக விடப்பெற்ற மானியம்‌ அல்லத 
இறுக்கப்பெறும்‌ பணம்‌; பிள்ளையார்‌ நோன்புத்‌ தேவை, பிள்ளையார்‌ 
நோன்புப்பச்சை எனவும்‌ குறிக்கப்பெறும்‌ ்‌ 

பிள்ளை வரி; குமாரர்‌ அல்லது பிள்ளைகள்‌ (இராஜகுமாரர்‌) என்று 
குறிக்கப்பெறும்‌ சிற்றரசர்‌ (அதிகாரி) வர்க்கத்தாருக்காக இறுக்கும்‌ 
வரி ; குமார கச்சாணம்‌ என்பதும்‌ இதுவே போலும்‌; (கல்யாண 
புரத்திலிருந்து அரசாண்ட மேலைச்‌ சாளுக்யெ சாசனங்களில்‌ 
காணும்‌ குமார விருத்தி என்பதை ஒப்பிட்டுக்‌ காண்க) 

பிற்கூறுதல்‌ $ முற்கூறியதை ஏற்றுச்சொல்லுதல்‌ ; ஆமோ இத்தல்‌ ்‌ 
ஒப்புக்கொண்டதைத்‌ தெரிவித்தல்‌ 

பின்தோன்றல்‌ $ தம்பி 

பீடிலிகைவாரி ; கோயில்‌ அதிகாரிகளுள்‌ ஒருவர்‌ ; நிர்மாலியத்தை 


அகற்றும்‌ பொறுப்பு வாய்ந்தவர்‌ போலும்‌ 


ச 

புக்தி: அனுபவித்தல்‌ ; புத்தி எனவும்‌ எழுதப்பெறும்‌ 
பட்டகம்‌ : ஆடை, சீலை 

புட்டக வரி; சீலை விற்போர்‌ செலுத்தவேண்டிய வரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1407 

புடவை, புடைவை : ஆடை ; அணி 

புண்ணிய கணப்‌ பேருமக்கள்‌ 3 தர்மங்களையும்‌ அவத்தின்‌ நிலங்களை 
யும்‌ நிர்வகிக்கும்‌ சபையார்‌ 

புணை 3 பிணை ; ஆள்‌ ஜாமீன்‌ 

புதாழி $ புதாநாழி பார்க்க 

புதாகாழி £ முன்னாளில்‌ -வழல்வெர்த வரி வகை; ஒவ்வொரு வீட்டு 
வாசல்‌ நிலையைக்‌ கணக்கிட்டு நாழிசெல்லாக வசூலிக்கப்பெற்றது 
போலும்‌ 

புதியது, புதியிது ; அறுவடையானதும்‌ புதுநெல்லைக்‌ கடவுளுக்குப்‌ 
படைப்பது 

புதுவது$ புதியது 

புதுவரி$ புதியதாக எற்படுத்தப்பெற்ற வரி 

புரட்டன்‌ £ எமாற்றுபவன்‌ ; பொய்யன்‌ 

புரவரியார்‌ ஜ ௮ரசறைக்‌ கணக்கர்‌ 

புரவு $ நிலவரி; ௮ரசிறை ; இக்‌ கணக்கு அடங்கிய புத்தகம்‌ 

புரவுவரி, புரவரி $ அரசாங்கத்து வரிக்கணக்கு; அதை நிர்வகெகும்‌ 

அதிகாரி 

புரவு நெல்‌ 2 ரெல்லாக இறுக்கும்‌ வரிவகை ; அவ்விதம்‌ வளுலிச்சப்‌ 
பெற்ற நெல்லையும்‌ குறிக்கும்‌ - 

புரவு பொன்‌ 3 பொன்னாக இறுக்கும்‌ வரி; அவ்விதம்‌ வசூலித்த பொன்‌ 
னையும்‌ குறிக்கும்‌ 

புருஷாகாரம்‌ 2 மானிட உருவம்‌ 

புரையீடம்‌ ? தோப்பு 

புரோகிதக்காணியாட்சி £ வேச இருக்கும்‌ பரம்பரை உரிமை 

புல்லந்தி 3 மேய்ச்சல்‌ தரையில்‌ மேயும்‌ மாடுகளைப்‌ பற்றியஅபோ லும்‌ ; 
திருட்டு மேம்ச்சலுக்கு வசூலிக்கும்‌ தண்டமாக இருக்கலாம்‌ 

புலவரி£ (புலம்‌- வரி) நிலத்தின்‌ வரி எனப்‌ பொருள்படும்‌; ஆயினும்‌ 
புல்வரி என்றே வாசிக்க வேண்டும்‌ எனத்‌ தோன்றுகிறது 

புலிமாகியம்‌ 2 புலியைக்கொன்ற ஒருவனுக்கு விட்ட மானிய நிலம்‌ 

புழுகு கடமை £ கோயில்‌ மூர்த்திக்குப்‌ புனுகுசட்டம்‌ இடுவதற்காகும்‌ 
செலவுக்கு இறுக்கும்‌ பணம்‌ ; புழுகுவரி எனவும்‌ பெறும்‌ 

புழதிபாடூ $ தரிசு நிலம்‌ 

புள்ளடிக்கல்‌ $ எல்லைக்கல்‌ 

புள்ளி$ ஈபர்‌) குறிப்பிட்டவன்‌ 

புள்ளிக்கு: ரிகை வராகன்‌ 3 முன்னாளில்‌ வழல்பெ காணய வகை 


1468 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


புள்‌ ரிச்சோறு ஜ சோறு ஊட்டவேண்டிய கடமை 

புளியிட்டடும்‌ கறி புளிங்கறி ; புளி சேர்த்துச்‌ செய்யும்‌ கறி 

புறக்கடமை $ தர்மத்துக்காக விடப்பட்ட நிலங்களின்‌ மீது இறுக்‌ 
கும்‌ வரி ; உள்வரியினின்றும்‌ பட்டவன்‌ ; புறவரி எனவும்‌ அகும்‌. 

புறக்கடித்தல்‌ £ஜ வெளியேற்றுதல்‌ 

புறக்கலனையார்‌ £ வேறு ரொமத்தில்‌ தொழில்‌ கடத்‌துவார்‌ 

புறக்கழனியார்‌ £ வெளியூரில்‌ நிலம்‌ உள்ளவர்‌; உழுது பயிரிடும்‌ நிலம்‌ 
ஓர்‌ ஊரில்‌ இருக்க வேறு ஊரில்‌ வாழ்வார்‌ 

புறக்குடி : பண்ணையாள்‌ அல்லாத குடியானவன்‌ ; தர்மத்துக்கான 
நிலத்தைப்‌ பயிரிடுபவன்‌ ; வெளியூர்‌ சென்று சாகுபடி. செய்பவன்‌ 

புறக்கோடை கோயிலின்‌ வெளிப்புறம்‌ 

புறக்கோயில்‌ ₹ வெளியே உள்ள கோயில்‌; பரிவார தேவதைகளின்‌ 
ஆலயம்‌ ; சுற்றுக்கோயில்‌ 

புறணி நாட : எல்லைப்புறமாக உள்ள தாடு 

புறத்தடியார்‌ £ (அகத்தடியாரினின்றும்‌ வேறானவர்‌) கோயில்‌ முதலிய 
வற்றின்‌ அடியார்‌ ; தேவாடியார்‌ 

புறம்‌ : ஒரு குறிப்பிட்ட தர்மத்துக்காகப்‌ பெரும்பாலும்‌ வரியில்லாமல்‌ 
விடப்பட்ட நிலம்‌ அல்லது ரொமம்‌ 

புறம்படி 3 ஈகரின்‌ புறப்பகுதி 

புறம்பு புறக்கடமையே போலும்‌ 

புறவாயம்‌ $ புறவரி ; பெரும்பாலும்‌ காசாக இ றுக்கப்படுவது 

புறவெட்டி $ சொமத்து நலனுக்காக அதன்‌ எல்லைக்குவெளியே செய்ய 
வேண்டிய பொது மார மத்து வெட்டி வேலை 

புன்பயிர்‌ 3 புன்செய்‌ 'நிலத்தில்‌ சாகுபடி. செய்வதற்கு ஏற்ற பயிர்‌; 
நெல்‌ நீங்கலாக மற்றவகைப்‌ பயிர்‌ 

புன்ணீர்‌ : கழிவு நீர்‌ 

புனக்குளம்‌: மழைத்‌ தண்ணீர்‌ தேம்‌ நிற்கும்‌ குட்டை 

புஷ்கரப்பத்திமடல்‌ ; திருமீறு வைக்கும்‌ மடல்‌ ' 

புஷ்பத்‌ தளிகை கோயில்‌ வழிபாட்டில்‌ மலரைச்‌ சமர்ப்பித்தல்‌ ; 
மலர்த்தட்டம்‌ 

புஷ்யராகம்‌ $ புஷ்பராகக்‌ கல்‌ 

பூச்சியாளுதல்‌ ௨ இலை முதலியவற்றை லது பூச்சிகள்‌ மிகுத்‌ 


திருத்தல்‌ 
பூசகன்‌ ; பூஜகன்‌ ; கோயில்‌ பூசை செய்வோன்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1469 


பூட்சி வரி 

பூட்டைக்கிணறு $ நீர்‌ பாய்ச்சுவதற்கான ஏற்றம்‌ அமைத்த ணெறு 

பூமகள்‌ ௫ லக்ஷ்மி; பூமிதேவி 

பூமிப்பிராட்டி 2 பூமிதேவி 

பூமிபுத்திரர்‌ ; வேளாண்‌ மக்கள்‌ ; சத்திரமேழிப்‌ பெரிய காட்டவர்‌ 
என்னும்‌ சபையைச்‌ சேர்ந்தவர்‌ 

பூர்வாசாரம்‌ : முன்னாள்‌ வழக்கம்‌ ¢ 

பூரிக்குத்தலரிசி : ஈன்கு குற்றித்‌ தீட்டிய அரிசி 

பூரிச்சேரல்‌ $ செல்‌ வகை ; பூரிநெல்‌ என்பதும்‌ இதுவே போலும்‌ 

பூவிடூவான்‌ ₹ கோயிலுக்குப்‌ பூப்பறித்துக்‌ கொடுப்பவன்‌ 

பூஜாவிருத்தி ; கோயில்‌ பூசை செலவுக்காக மானியமாக விடப்பட்ட 
நிலம்‌ 


பேண்டாட்டி : பெண்மகள்‌ ; ஸ்திரீ ; வேலைக்காரி 

பெண்டுகள்‌ 2 பெண்மக்கள்‌ 

பேண்பள்ளி : பெண்‌ அறவிகள்‌ தங்குமிடம்‌ 

பேத்திரி வீட; பண்டகசாலை, டெங்கு (தொழிற்சாலை என்று பொருள்‌ 
படும்‌ ரactory என்பதன்‌ வேற்று வடிவம்‌ போலும்‌: உலாந்தாக்‌ 
காரருக்குத்‌ தஞ்சை மன்னன்‌ எக்கோஜி அளித்த செப்புப்பட்டயம்‌) 

பெரிய தேவர்‌ : சோழர்‌ ஆட்சியில்‌ இறந்துபோன அரசரை அவருக்குப்‌ 
பின்‌ வந்தவர்கள்‌ இவ்விதம்‌ குறிப்பது வழக்கம்‌; பேரிய பெருமாள்‌ 
எனவும்‌ பெறுவர்‌ 

பேரிய பேருமாள்‌ ; பெரியதேவர்‌ பார்க்க ; அரசர்களுக்கு மேல்‌ அரச 
னை பேர்‌ அரசன்‌ அல்லஅ சக்கரவர்த்தியாகவும்‌ கொள்வர்‌ 

பேருங்குறி, பேருங்குறிச்‌ சபை, பெருங்குறி மகாசபை; அகரப்பிரம 
தேயக்‌ கிராமத்துச்‌ சபையின்‌ பொதுக்கூட்டம்‌; மகாஜன சபை 
என்னலாம்‌ 

பெருந்தரம்‌, பெருந்தனம்‌ ஜ அரசாங்க அதிகாரங்களில்‌ உயர்ந்த 
தாத்தார்‌ ; சிறுதரம்‌ பார்க்க 

பேருந்திணை ; ஈல்ல வமிசத்தில்‌ பிறந்தவர்‌ ; சோழர்கள்‌ ஆட்சியில்‌ 
நாட்டின்‌ பிரமுகர்களுக்கு அரசன்‌ வழங்யெ பட்டப்பெயர்‌ 

பெருந்திருவமிர்து $ கடவுளுக்குப்‌ பெரிய அளவில்‌ படைக்கும்‌ நிவே 
தனம்‌ 

பேருககரத்தார்‌ உ வணிகர்‌ 

பெருநான்‌ கேல்லை : கிராமம்‌ அல்லது பெரிய நிலத்தாக்ன்‌ எல்லை ; 
சிறுமான்‌கேல்லையினின்றும்‌ வேருனது 


1470 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பெரும்படி : உத்தேசமாக இடும்‌ மதிப்பு 

பெரும்பத்து, பேரும்பற்று $ சர்க்காருக்கு உரிமையான கிலம்‌: 

பேரும்‌ பாடிகாவல்‌; (சிறு பாடிகாவலினின்றும்‌ வேறானது) நாடு 
முதலிய பெரிய பகுதியின்‌ காவல்‌ . 

பேரும்பூ 3 முக்யெமான பயிர்‌ ; பெரும்‌ போகம்‌; அதனின்று டைக்‌ 
கும்‌ வருமானம்‌ 

பெருமக்கள்‌; முதியோர்‌; ஒரு சபை அல்லது நிர்வாகக்‌ குழுவின்‌ 
உறுப்பினர்கள்‌ 

பெருமானடிகள்‌ ; மூன்னாளிலே தெய்வத்தையும்‌ அரசரையும்‌ குறித்த 
வந்த மரியாதைச்‌ சொல்‌ 

பெருமுதியன்‌ : கோயில்‌ அதிகாரிகளுள்‌ ஒருவன்‌ 

பேருவளவாய்‌ 3 நீர்பாயும்‌ பெரிய ஆற்றுக்கால்‌ 

பேருவாயன்‌ ; கூடை 

பெருவாயில்‌ : பிரதானவாசல்‌ ; கோபுரம்‌ 

பேருமுறி : சம்பளம்‌ 


பேதை பாதம்‌ : விக்கிரகத்தின்‌ காலில்‌ அணியும்‌ ஆபாணம்‌ 

பேர்க்கடமை : தலைவரிபோலும்‌; ஆள்வரி, பேர்வாசி என்பனவும்‌ 
இதுவே 

பேரப்பன்‌ : பெரிய தகப்பன்‌ ; தகப்பனுக்கு ௮ண்ணன்‌ 

பேரி; முரசு, ஈகரா போன்ற பறை வாத்தியம்‌ 

பேரிளமையார்‌ 2 ஈரானாதேசி வியாபாரக்‌ குழுவினரில்‌ ஒரு சாரார்‌ ; 
கோயிலில்‌ தேவகாரியம்‌ பார்க்கும்‌ மகளிர்‌ ; தேவரடியார்‌ 

பேறு : பதவிக்கு உரிய காணிக்கைபோன்ற வருவாய்‌; சம்பள த்துக்குப்‌ 
பதிலாக அளிக்கப்பெறும்‌ நிலம்‌ 


பைங்கிணறு: குட்டை 
பைசாரம்‌ : பிரதேசம்‌ 


பொக்கிசம்‌ : கஜானா ; கோயில்‌ பொக்கஷைத்‌ து அதிகாரி 

பொத்தகம்‌ £ புத்தகம்‌; வரிப்புத்தகம்‌ ; வரிக்கணக்கு 

பொதிகூலி ; தலைச்சுமை எடுத்துவரும்‌ கூலி 

போதுவாள்‌ ₹ கோயில்‌ நிர்வாகம்‌ செய்பவன்‌ 

பொல்லாப்பு : ஆக்ஷேபணை; எதிரிடை 

போலிகை, போலிசை பலிசை, வட்டி 

போலிசையூட்டு s வட்டிக்கு விடூதல்‌, வட்டி கொடு த்தல்‌; பொலியூட்டு 
பார்க்க ்‌ 


சாசனச்சொல்‌ அகராத 1471 


போலிமுறை நாகு ; சனைப்படுவதற்கு ஏற்ற நிலையில்‌ உள்ள -டொரிக்‌ 
கன்று 

போலியூட்டூ £ பொலிசையூட்டு; நிரந்தரமான வருவாயை அளிப்ப்தற்‌ 
காக ஸ்தாவர சொத்துக்கள்‌ மீது கடன்‌ கொடுத்தோ, வாய்க்‌ 
கால்‌ குளம்‌ போன்ற தநீர்நிலைகளைச்‌ செப்பனிட்டோ . முதலை 
வட்டிக்கு விடுவது 
£ற்பூ 3 ஸ்வர்ண புஷ்பம்‌ ; சில குறிப்பிட்ட சர்தர்ப்பங்களில்‌ பள்ளி 
மாணவர்கள்‌ தேர்ச்சி பெற்றதைக்‌ குறிக்க அளிப்பது ; கோயில்‌ 
பூசையிலும்‌ உபயோடப்பஅ 

போற்றை $ சிறுமலை ; கற்பாறை ; ஒறுகாடு ; புதர்‌ 

போன்‌ : முன்னாளில்‌ வழங்கிய தங்க காணயம்‌ ; மாடை எனவும்‌ 
பெறும்‌; கழஞ்சு என்பதும்‌ இதுவே என்பர்‌ ( 

போன்பண்டாரம்‌ ; கோயிலில்‌ ஈகை முதலியவற்றைப்‌ பாதுகாக்கும்‌ 
கஜானா 

போன்பண்டாரவாசல்‌ £ கஜானா 

போன்மாளிகை : அரசன்‌ வாசம்‌ செய்யும்‌ அரண்மனை; முக்யெமாகக்‌ 
காஞ்சீபுரத்தில்‌ இருந்த அரண்மனை 

போன்வர்க்கம்‌ : பொன்னாக, காசாக இறுக்கவேண்டிய வரிவகை 

போன்வரி £ பொன்னாக இறுக்கும்‌ வரி; பொன்னை நாணயமாக 
அச்சிடுவதற்கான வரியும்‌ ஆகும்‌; போன்வரி மாடை என்பதும்‌ 
இதுவே 

போன்னூல்‌ 3 பொன்னாலாகிய நூல்‌; விக்ரெகத்துக்கு இடும்‌ 
பொன்னால்‌ ஆன பூணூல்‌ போலும்‌ 


போகஆயகம்‌? அனுபோகத்துடன்‌ கூடிய நில அடைமானம்‌ 

போகபத்திரம்‌; அனுபோக அடைமான பத்திரம்‌ ; அது இர்ந்த பிறகு 
விடுதலை எழுதிக்கொடுப்ப அம்‌ ஆகும்‌ 

போகம்‌ 3 குறிப்பிட்ட சில ஊழியம்‌ செய்வோருக்குச்‌ சம்பளத்திற்குப்‌ 
பதிலாக ௮னுபோகத்துக்கு அளிக்கும்‌ நில மானியம்‌ 

போகியார்‌ 2 காதற்கிழத்தி ; (மனைவியைக்‌ குறிப்பதாகவும்‌ கொள்வர்‌) 

போசர்‌ : (போஜகர்‌) அனுபோக உரிமை வாய்ந்தவர்‌ ; சொந்தக்காரர்‌ 

போதுதல்‌, போதுகிறது ; போதல்‌, போகிறது என்பவற்றின்‌ பழைய 
வடிவங்கள்‌ 

போர்த்தனிப்பூவை : போர்ச்‌ சயப்பாவை ; போர்மகள்‌ ; விரல-ஷ்கி, 
விஜயலக்ஷ்மி 

23 


1479 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


! 
போனககி குருத்த : கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ நிவேதனத்துக்கு இடும்‌ 
வாழை அனி இலை; தலைவாழையிலை 
போனகம்‌ கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ உணவு 


மக்கட்‌ சேவகம்‌; ஊழியம்‌; அதைச்‌ செய்வோன்‌ மக்கட்சேவகன்‌ ; 
அவனுக்கு அளிக்கப்பட்ட மானிய நிலம்‌ மக்கட்‌ சேவகப்‌ பேறு 
எனப்பெறும்‌ 

மக்கட்பேறு : புத்தரைப்‌ பெறுதல்‌; அதற்கான வரியையும்‌ குறிக்கும்‌? 
குடிமக்கள்‌ என்ற நிலையின்‌ கடமையைக்‌ குறிப்பதாகவும்‌ கொள்ள 
லாம்‌ ; மக்கட்‌ சேவகப்பேறு எனவும்‌ ஆகும்‌ போலும்‌ 

மக்கணாயனார்‌ : (மக்கள்‌ நாயனார்‌) அரசனுடைய மகன்‌ 

மகதாகம்‌$ மிகுந்த தாகம்‌; இறந்தபின்‌ ஆன்மா கடந்து செல்ல 
வேண்டிய நரகவகைகளுள்‌ ஒன்று 

மகப்படி $ கோயில்‌ செலவுத்‌ திட்டத்தில்‌ ஒன்று ; மக நக்ஷத்திரத்தில்‌ 
நடத்தும்‌ உற்சவச்‌ செலவுபோலும்‌ 

மகமை, மகன்மை, மகண்மை : வியாபாரச்‌ சரக்குகளின்‌ விலை 
அளவு ஆகியவற்றுக்கு : ஒரு விதொசாரம்‌ வைத்து வியாபாரிகள்‌ 
தாமாகவே கோயில்‌ சத்திரம்‌ போன்ற தர்ம ஸ்காபனங்களின்‌ 
செலவுக்காக அளிக்கும்‌ வரி 

மகரசங்கிரமணம்‌, மகரசங்கிராந்தி ஜ தைமாதப்‌ பிறப்பு 

மகரம்‌ : மகர வடிவில்‌ உள்ள குழை ; காதணி ; மகர குண்டலம்‌ 

மகன்மை : ஆண்மக்கள்‌ வரி 

மகாசபை: சொமத்தின்‌ எல்லா மக்களும்‌ சேர்ந்து நடத்தும்‌ கூட்டம்‌ ; 
மஹாஜன சபை 

மகாசாகை 3 மரத்தின்‌ முக்யமான களை 

மகாசாமந்தன்‌ : இற்றரசுப்பதவியில்‌ உள்ள மந்திரி 

மகாதந்திரம்‌; சேனையின்‌ நிர்வாக சபை 

மகாதேவி 5 பட்டத்தரசி 

மகாதோரணம்‌ 2 கோயிலில்‌ அலங்காரமாக ஏத்தும்‌ இபவகை; மகர 
தோரணம்‌ என்பதே போலும்‌ 

மகாநகரம்‌ : பெரிய வியாபார ஸ்தலம்‌; அவ்வூரின்‌ வியாபாரிகள்‌ சபை 

மகாநாடு : வியாபாரிகளின்‌ கூட்டம்‌ 

மகாரியோகம்‌ ௫ அரசன்‌ ஆணை ; அதனைத்‌' தாங்கச்செல்னும்‌ அதிகாரி 

மகாப்பிரதானன்‌ 3 பிரதானிகளின்‌ தலைவன்‌ ; சேனை த்தலைவன்‌; மஹாப்‌ 
பிரதானி எனவும்‌ குறிக்கப்‌ பெறுவன 

மகாப்பிரபு : பெரிய தனவந்தன்‌ ; வியாபாரிகளின்‌ தலைவன்‌ 


சர்சனச்சொல்‌ அகராதி 1475 
மகாபாரதவிருத்தி £ மகாபாரதம்‌ வாசித்து விளக்கிக்‌ கூறுபவர்‌ அனு 
பவிக்க விட்ட மானியம்‌ 
மநாபூதகடதானம்‌ ; தானவகையில்‌ ஒன்று 
மகாமண்டபம்‌ : கோயிலில்‌ அர்த்த மண்டபத்தை யடுத்துள்ள பெரிய 
மண்டபம்‌ 
மகாமண்டலேச்வரன்‌ : ராஜ்யப்‌ பகுதியை நிர்வ௫க்கும்‌ சிற்றரசன்‌ ; 
மகாமண்டலிகன்‌ எனவும்‌ டுபறுவன்‌ 
மகாமாத்திரர்‌ 2 முதன்‌ மந்திரி 
மகாவட்டவியவஹாரி $ வியாபாரிகள்‌ தலைவன்‌ ; பண லேவாதேவிக்‌ 
காரன்‌ ; வட்டிக்குப்‌ பணம்‌ கொடுப்போர்‌ தலைவன்‌ i 
மகாவிரதன்‌, மகாவிரதி, மாவிரதி: சைவசமயத்துள்‌ ஒரு பிரிவான 
மாவிரதம்‌ என்பதைச்‌ சார்ந்த அடியார்‌ 
மகாவிவஸ்தை : மகாசபை செய்த விவஸ்தைபோலும்‌, . 
மகாஜனம்‌ 5 ரொம மக்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்த கூட்டம்‌ 
மகேச்வரர்‌, மாஹேச்வரர்‌ : சிவனடியார்‌; கோயில்‌ நிர்வாகத்தில்‌ 
பொறுப்புள்ள சிவனடியார்‌ சபை 
மகேச்வரபேருந்தனத்தார்‌ சிவனடியார்‌ ; பாசுபதர்போலும்‌ 
மங்கலம்‌: ௪.அர்வேதிமங்கலம்‌ என்பதன்‌ குறுகிய வடிவம்‌; பிராமணர்‌ 
குடியிருப்புக்காகப்‌ பெரும்பாலும்‌ வரியில்லாமல்‌ விடப்பெத்றகிராமம்‌ 
மங்கிலியம்‌ : தாலி 
மச்சாழ்வி: மைத்துனன்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌ ; மனைவியின்‌ 
சகோதரன்‌ ; சகோதரி கணவனும்‌ ஆகும்‌ 
மஞ்சள்காப்பு ; கோயில்‌ மூர்த்திகளுக்கு மஞ்சளை அரைத்‌ அ விழுதைச்‌ 
சாத்துவது 
மஞ்சாடி. : இரண்டு குன்றுமணிகள்‌ கொண்ட எடை ; அந்த எடை 
யுள்ள பொன்‌ 
மஞ்சிக்கம்‌ : ஊர்ப்பொதுவில்‌ பாரிரிடாமல்‌ உள்ள தரிசு நிலம்‌ 
மட்டத்தாரை 3 கூர்மையில்லாத விளம்பு கொண்டது 
மட்ட்த்தாரைச்சப்படி : மழுங்கெ விளிம்புகொண்ட தட்டை வைரம்‌) 
மட்டத்தாரைச்‌ சவக்கம்‌ என்பதும்‌ இதுவேபோதும்‌ 
மட்டம்‌; சிறியது 
மட்டப்பூ : அணி உறுப்புகளூள்‌ ஒன்‌) தொங்கும்‌ வகை 
மடப்புறம்‌; மடத்துக்கு விடப்பெற்ற இறையிலி நிலம்‌ 
மடம்‌ உ பிரமசாரிகளும்‌ அறவிகளும்‌ வாழும்‌ இடம்‌ ; அறவிகளுக்கும்‌ 
தவரிகளுக்கும்‌ உணவு இடும்‌ சத்திரம்‌ 


1474 கோயி ற்‌ சாசன ன்‌ கன்‌ 


மடவளாகம்‌, மடைவிளாகம்‌ $ கோயிலைச்‌ சூழ்க்துள்ள அம்‌, கோயில்‌. 
பரிவாரத்தார்‌ குடியிருப்பதமான இடம்‌ 

மடாபத்தியம்‌: மடத்தின்‌ அதிபதிப்‌ பொறப்பு ; மடத்தின்‌ நிர்வாகம்‌. 

மடை? சமைத்த சோனு ; நைவேத்தியம்‌ 

மடைப்பள்ளி ; கோயிலில்‌ சமையல்‌ செய்யும்‌ இடம்‌ 

மடைப்பள்ளிப்‌ புறம்‌ £ கோயில்‌ அடுக்களைச்‌ செலவுக்காக விடப்பெற்ற 
நிலம்‌ அல்லஅ கிராமம்‌ 

மடைப்போக்கு : ம.தூலிருக்து நீர்‌ பாய்வது 

மண்டகம்‌ ௨ மணடபம 

மண்டபக்கோத்து; கோயில்‌ பரிவார வகை 

மண்டலம்‌ $ காட்டின்‌ பெரும்பகுதி (சோழமண்டலம்‌) 

மண்டலமுதன்மை$ மண்டல நிர்வாகத்தின்‌ தலைமைப்பதவி ; அதை 
வகிப்பவர்‌ மண்டல முதலியார்‌ எனப்பெனுவர்‌ 

மண்டல முதன்மைப்பேறு ; மண்டலாதிபதியின்‌ ௮னுபோகத்துக்கு 
விடும்‌ நிலம்‌, அல்லது அவனுக்காக இறுக்கும்‌ வரி 

மண்டலிகன்‌ : மண்டலத்தை ஆளுவோன்‌ ; மண்டலேச்வரன்‌ எனவும்‌ 
பெறுவன்‌ 

மண்டையவியன்‌ $ மாண்டவிய கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 

மண்ணான்‌ ; ஹரிஜனங்களின்‌ வண்ணான்‌ ்‌ 

மண்பாடூ ௫ மண்ணால்‌ எழுப்பிய வரம்பு ; மண்ணால்‌ ஆன கரை 

மண்மதில்‌ $ மண்ணால்‌ எழுப்பிய கோட்டைச்சுவர்‌; அதன்‌ பாதுகாப்‌ 
புக்காக இறுக்கும்‌ வரியும்‌ ஆகும்‌ 

மணவாட்டி 3; மனைவி 

மணாட்டி : மாணவி? பெண்‌ சிஷ்யை 

மணிக்கலம்‌ £ கல்‌ வைத்து இழைத்த ஆபரணம்‌ 

மணிக்கிராமம்‌ : வியாபாரிகளின்‌ குழுவில்‌ ஒருவகை; அவர்கள்‌ வாழும்‌ 
நகரம்‌ 

மணியம்பலம்‌ $ ஓலக்க மண்டபம்‌ ; ராஜ சபை 

மத்தியக்கன்‌, மத்தியஸ்தன்‌ $ நடுநிலை வகப்பவன்‌'; பெரும்பாலும்‌ 
கராமத்‌ தலைவன்‌ 

மதலை; மகன்‌ 

மந்தவாடை $ இளவாடைக்‌ காற்று 

மந்திர போனகம்‌ £ நிவேதன உணவு 

மந்தைகண்டேற்றம்‌ 8 மந்தையின்‌ மேய்ச்சலுக்கான பூமியும்‌ அதைச்‌ 
சாந்த இடமும்‌ ; அவற்றை உண்டாக்குவது போலும்‌ 

மந்தைப்‌ பணம்‌; கிராமங்களில்‌ கால்நடைகளின்‌ மேய்ச்சல்‌ பூமிக்‌ 
காக இறுக்கும்‌ வரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1475 


மயிலாப்பில்‌, மயிலார்ப்‌பில்‌ 8 மயிலாப்பூரின்‌ பழைய பெயர்‌ 

மரக்கட்மை; மாங்களின்‌ மீது இறுக்கும்‌ வரி 

மரமச்சாதி விலை £ மரம்‌, மீன்‌ முதலியவற்றால்‌ இடைக்கும்‌ வருவாய்‌ 

மரமஞ்சாடி. 3 பயன்தரும்‌ மரத்துக்கு மஞ்சாடி வீதம்‌ இறப்பது 

மரவடை $ பயன்‌ தரும்‌ மரங்கள்‌ ; அவற்றை அனுபவிக்கும்‌ உரிமை; 
மரவிடை எனவும்‌ பெறும்‌ 

மரியாதி எல்லை ; வரம்பு ; வீதம்‌; மர்ஜாதி, மரிசாதி, மருசாதி என்பன 
போன்ற வடிவங்களிலும்‌ காணப்படும்‌ 

மரு : மருக்கொழுந்து ; கொழுந்து எனவும்‌ பெறும்‌ 

மருத்துவப்பேறு ஜ ரொம வைத்தியனுக்கு வரியில்லாமல்‌ விட்ட மானிய 
நிலம்‌ 

மல்லாயி மகமை: முன்னாளில்‌ வழங்கி வந்த வரிவகை ; பொருள்‌ 
விளங்கவில்லை ; சந்தை மகமை போலும்‌ 

மலர்‌: ஆயுதம்‌ முதலிபவற்றின்‌ தலையில்‌ உள்ள குமிழ்‌ 

மலைகுனிய நின்றான்‌ ; திருப்பதியில்‌ உள்ள வேங்கடேசப்பெருமான்‌; 
அவன்‌ சோயிலில்‌ வழங்கும்‌ எடை அளவு முதலியன 

மலையாண்‌ விளக்கு ; கோயிலில்‌ ஏற்னும்‌ விளக்கு வகை 

மலையாள முதலி: மலைவாழ்‌ மக்கள்‌ தலைவன்‌ 

மழு * பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பை ஏந்தி நிரூபிக்கும்‌ முறை 

மறமாணிக்கர்‌ ஜ பொன்‌ அமராவதியைச்‌ சுற்றியுள்ள பிரதேசத்தில்‌ 
வாழும்‌ வீரர்‌ வகுப்பார்‌ 

மறு, மறுவு 2 இரண்டாம்‌ போகம்‌; மஅபடியும்‌ சாகுபடி. செய்வது 

மறுகால்‌ தலை $ வடிகால்‌ மதகு 

மன்றம்‌ 2 மன்று பார்க்க 

மன்றாடி. : இடையர்‌ 

மன்றாடி வாரியம்‌ : கோயில்‌ காரியங்களை கிர்வ௫க்கும்‌ சபை (மன்றாடி * 
அம்பலக்கூத்தாடும்‌ சிவபெருமான்‌) 

மன்று சபை; நியாய சபை ; ஊர்ப்பொதுவிடம்‌ 

மன்றுதல்‌ : தண்டம்‌ விதித்தல்‌ 

மன்றுபாடூ £ நியாய விசாரணை சபைக்கு இறுக்கும்‌ ௮பராதப்‌ பணம்‌ 

மன்னனார்‌? விஷ்ணு 

மனிச்சம்‌ : மனிதன்‌ 

மனைக்கடையான்‌ ; மனையிலேயே கடை வைத்து வியாபாரம்‌ செய்‌ 


பவன 


1470 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மனைப்பட்ப்பு : மனையைச்‌ சுற்றியுள்ள இடம்‌ ; மனைப்படப்பை என 
வும்‌ பெறும்‌ 

மனைப்பணம்‌ £ வீட்டு வரி; மனைவரி எனவும்‌ படும்‌ 

மனையிறை உ விட்டு வரி 

மனைவாணீளம்‌ : மனையின்‌ நீண்ட வால்‌ விச்சு 

மனுவாறி: மனுரிதி வழியே 


மா? இருபதில்‌ ஒரு பாகம்‌; நில அளவு, நிறுத்தல்‌ அளவு 

மாங்காய்‌ நாண்‌ உ மாங்காய்‌ மாலை 

மாசாத்துநாயன்‌ : வியாபாரிகள்‌ தலைவன்‌ ; முன்னாளில்‌ வெளிகாட்டு 
வியாபாரம்‌ செய்துவக்த பெரிய வியாபாரிகளுக்கு அரசன்‌ அளித்த 
பட்டப்பெயர்‌ 

மாசுமறு3 குற்றம்‌ ; மாசும்‌ மறுவும்‌ 

மாட்டறிதல்‌ ௫ கையெழுத்அக்குச்‌ சாட்சி போடுதல்‌ 

மாட்டு: இணைந்த, உரிய, சேர்ந்த 

மாட்டுக்கறை : மாடுகள்‌ மீது இறுக்கும்‌ வரிபோலும்‌ 

மாடக்கோயில்‌ 2 மேட்டிடம்‌, கட்டுமலை, உயர்ந்த உபபீடம்‌ ஆயெவற்றின்‌ 
மீது கட்டப்பெற்ற சிவன்‌ கோயில்‌ ; ஒன்னுக்கு மேற்பட்ட தளங்‌ 
களையுடையதாகவும்‌, குஅயெ வழியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌ எனக்‌ 
கொள்வார்‌ 

மாடவீதி : கோயிலைச்‌ சுற்றியுள்ள வீதி 

மாடாபத்தியம்‌ : மடாபத்தியம்‌ பார்க்க 

மாடுகாணிக்கை : ஊருக்கு விஜயம்‌ செய்யும்‌ அதிகாரிகள்‌ முதலா 
னோர்‌ உபயோகத்துக்கு மாடு அரிக்கும்‌ கடமை 

மாடை ? முன்னாளில்‌ வழங்கிய பொன்‌ நாணயம்‌ ; கழஞ்சு எனவாம்‌ 

மாடைக்கூலி : பொன்னை நாணயமாக அச்சடிப்பதற்கான கூலி 

மாணி: மாணவன்‌ ; பிரமசாரி; கோயில்‌ காரியம்‌ பார்க்கும்‌ பிரம 
சாரி 

மாணிக்கத்தார்‌  கேரயிலைச்சேர்க்த பெண்கள்‌ ; தேவரடியார்‌ 

மாணிக்கப்பண்டாரம்‌ காப்பான்‌ £ கோயிலின்‌ ரத்தினம்‌, ஈகை கூதலிய 
வற்றைக்‌ காக்கும்‌ அதிகாரி 

மாத்தால்‌$ மா ஒன்றுக்கு இவ்வளவு என்று 

மாதப்படி.$ மாத மாதம்‌ இறுக்கும்‌ வரிவகை ; மாதம்‌, மாதாரிக்கம்‌ 

்‌.... மாதாரிக்கை எனவும்‌ பெறும்‌ ; திங்கள்சோறு பார்க்க 

மாந்தோட்டுப்‌ பச்சை: பச்சைக்கல்‌ வகை 


1478 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மீயாளுங்கணம்‌ 8 மேலதிகாரம்‌ செய்யும்‌ குழு; அதன்‌ உறுப்பினர்‌ 
மீயாளுங்கணத்தார்‌ எனப்பெறுவர்‌ 

மீன்கடமை: மீன்‌ பிடித்தற்கு உரிய வரி; மீன்பாட்டம்‌ எனவும்‌ 
பெறும்‌ 

மீன்பயில்‌ பள்ளம்‌ £ மீன்‌ உள்ளதான நீர்நிலை 


முக்கால்‌ வட்டம்‌ : கோயில்‌ 

முக்குடைக்கல்‌ : சமணர்‌ ஆலயத்துக்குச்‌ சொந்தமான நிலத்தின்‌ 
எல்லையைக்‌ குறிக்க நடும்‌ மூன்று குடையின்‌ உருவம்‌ பொறித்த 
எல்லைக்கல்‌ 

முக்கை$ மூன்றுகை ; அரிமுக்கை என்பதுபோல்‌ வருவதைக்‌ 
காண்க 

முக்தியார்‌ : பிறருக்காகக்‌ காரியங்களை கிர்வகப்பவன்‌ ; காரியகர்த்தா 

முககட்டணம்‌ ; கட்டட முகப்பு 

முகட்டுக்கால்‌ : மேட்டுமடையின்‌ கால்‌ 

முகந்துடைத்தல்‌ : முகத்தை க்ஷவரம்‌ செய்தல்‌ 

முகம்பார்வை : கண்ணாடி ; அதற்காக இறுக்கும்‌ வரி 

முகமண்டபம்‌ : முன்மண்டபம்‌ ; கோயிலின்‌ முன்‌ மண்டபம்‌ 

முகவேட்டி ₹ சோழர்‌ ஆட்சக்காலத்திலே அரசாங்கத்துறைத்‌ தலைவன்‌; 
அந்த ௮ந்தத்‌ துறையின்‌ தலைகளை நிர்வகிப்பவன்‌ போலும்‌ 

முட்டாவாள்‌ : இடையறாமல்‌ தொடர்ந்து பொதுவேலை ஈடப்பதற்கு 
ஆள்‌ அளிக்கும்‌ கடமை ; அதற்கான செலவையும்‌ குறிக்கும்‌ 

முட்டி: முட்டாவாள்‌ என்பதே போலும்‌ 

முட்டி: முஷ்டி; கைப்பிடியில்‌ அடங்குவது ; பிச்சை ; கையேற்பு 
என்பதே போலும்‌ ; விஷம்‌ தீர்க்கும்‌ மந்தா சுகத்சை பத 
ஆகும்‌ 

முட்டூதல்‌: தடைப்படுதல்‌ 

முட்டையாள்‌ : முட்டாவாள்‌ பார்க்க 

முடங்கு : நிலத்தின்‌ ஒரு மூலையில்‌ நீண்டிருக்கும்‌ பாகம்‌ 

முத்தாவணம்‌ : முன்னாள்‌ விற்பனை வரி 

முத்திராவதாரம்‌ ; காதில்‌ இடும்‌ ஆபரணவகை 

முத்திரை கர்த்தா: அரசாங்கம்‌ அல்லது கோயில்‌ முத்திரை வைத்‌ 
இருக்கும்‌ அதிகாரி ; காரியகர்த்தா; நிர்வாகி 

முத்திரைச்‌ சங்கு: சல்சன்வகை; முத்திரை பொறிக்கப்பட்ட சங்கு 

முத்திரைவாங்கி : முத்திரைகளைப்‌ பரிசோதிப்பவன்‌ ; நிலவரி இலாக்‌ 
காவில்‌ எல்லைக்‌ கற்களைப்‌ பரிசோதிக்கும்‌ ஓர்‌ ௮ இகாரி 


சாசனச்சொல்‌ அகராதி 1470 


'முத்துவட்டம்‌ : உருண்டையான முத்துவகை 

முதல்‌ : பத்திரம்‌; ஆதரவுச்‌ உட்டு 

முதல்‌ : மூலதனம்‌ ; வட்டியை மட்டும்‌ உபயோடத்துக்‌ கொள்வதற்‌. 
காக இட்ட பொருள்‌ ; சேமிக்கும்‌ பொருள்‌ 
முதல்தீர்த்தம்‌: கோயிலில்‌ சேவிப்போர்‌ கோஷ்டியில்‌ முதல்‌ முதலாகத்‌ 
தீர்த்தம்‌ பெறும்‌ மரியாதை உரிமை 

முதல்‌ பாவாடை: வெளியே செல்லும்போது முன்னே தணிவிரித்துச்‌ 
செய்யும்‌ மரியாதை ; அதைச்‌ செய்யும்‌ வேலைக்காரத்‌ தலைவன்‌ 

முதல்‌ மரியாதை: கோஷ்டியினரில்‌ முதலில்‌ மரியாதை பெறும்‌ 
உரிமை ; முன்மரியாதை எனவும்‌ பெறும்‌ 

மூதலி(யார்‌) : தலைவன்‌ ; பெரியோர்‌ 

முதலிப்பிள்ளை : தலைமை முதலிப்பதவியில்‌ உள்ளவனுக்கு அடுத்த 
படியாக உள்ளவன்‌ போலும்‌ 

முதற்படைக்‌ கலனையார்‌ : ஈானாதேசி என்னும்‌ வியாபாரக்குழுவினரின்‌ 
ஒருவகையார்‌ ; வியாபாரப்‌ பண்டங்களைக்‌ காக்கச்செல்லும்‌ படை 
யினர்‌, அதிலும்‌ முன்னணிப்‌ படையைச்‌ சேர்ந்தவர்‌ போலும்‌ 

முதற்பாவாடை : தலைமை வேலைக்காரன்‌; முதல்பாவாடை பார்க்க 

முதற்றிரமம்‌ : (முதல்திரமம்‌) ; காசாக இறுக்க வேண்டிய வரிவகை ; 
எதைக்‌ குறிப்பதென்று விளங்கவில்லை; தாமம்‌ என்பது ஒரு 
நாணயவகை 

முதுக்கள்‌$ முன்னோர்‌ 

முதுகண்‌ : காப்பாளன்‌ ; பாதுகாப்பு அளிப்பளன்‌ 

முதுதறை : பாழ்‌ நிலம்‌ ; அனாதி தரிசு 

முப்பாடூ வட்டம்‌ : முக்கால்‌ வட்டமே போலும்‌ 

முலைவிலை 5 பரிசப்பணம்‌ ; மணப்‌ பெண்ணுக்குக்‌ குழந்தைப்‌ பருவத்‌. 
இலே தாய்ப்பாலூட்டி வளர்த்ததற்காகத்‌ திருமணத்தின்‌ போது 
அவள்‌ தாய்க்கு மணமகன்‌ கொடுக்கும்‌ பணம்‌ 

முழுவரிசை : முழு விகிதம்‌ 

முள்ளடி சின்னம்‌: முன்னாளில்‌ வழங்வெந்த வரிவகை ; அப்புக்‌ 
கொடுப்பதற்காக அளிப்பது போலும்‌ 

முளைப்பயறு $ மூளையுடன்‌ கூடிய பயறு ; ஒருவகைப்‌ பணிகாரம்‌ 

முற்காவலுடைய பாடிகாப்பான்‌ : காவல்புரிவோருள்‌ ஓர்‌ அதிகாரி. 

முற்கூறுதல்‌ ; முதலில்‌ சொல்லுதல்‌ ; விலையை நிச்சயித்துக்‌ கூறுதல்‌; 
பிரேரணை செய்தல்‌ 

முற்றாட்டூ : ஸர்வ மானியம்‌; எந்தவரியும்‌ இல்லாயல்‌ அளிக்கப்பட்டது 


முறி பத்திரம்‌; கையெழுத்‌ திட்ட எட்டு 
24 


1460 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


முறிவு; வாக்‌ குற்றத்‌ தள்‌ ஒன்று 

முன்பிலாண்டு £ முன்‌ சென்ற வருஷம்‌ ; கடக்த ஆண்டு 

முன்மாலை : கோஷ்டியில்‌ முதல்மாலை அணிவிக்கும்‌ மரியாதைக்கான 
உரிமை 

முன்னிடும்‌ பணம்‌: பின்னால்‌ வசூல்‌ செய்துகொள்வதாக முதலில்‌ 
கொடுக்கும்‌ பணம்‌ ; முன்பணம்‌ 

முனைவீரக்கோடியார்‌ : கானாதேகெளுள்‌ ஒருவகையார்‌ ; போர்த்‌ 
தொழிலைக்‌ கொண்டவர்‌ ; வியாபாரப்‌ பண்டங்களைக்‌ காக்கச்செல்‌ 
அம்‌ படைப்பகுதியினர்‌ 

முன்னோடூக்கு? முன்னாலே செலுத்திய அ 


மூக்கு: பாத்திரத்தின்‌ வாயில்‌ மூக்குப்போல்‌ உள்ள உறுப்பு 

மூக்குவட்டகை 3 மூக்குப்போன்ற விளிம்பு கொண்ட கண்ணம்‌ 

மூங்கில்வரி ; கூங்கில்மீது இறுக்கும்‌ வரி 

மூத்ததிகாரம்‌: தலைமை அதிகாரம்‌ 

மூலத்தானம்‌ : கோயில்‌ கர்ப்ப ரகம்‌ 

மூலபருடை, மூலபரிஷத்‌; சிவன்‌ கோயில்‌ நிர்வாகத்தை நடத்தி வந்த 
முக்கிய சபை; மூலபரடை, மூலபருஷை, மூலபரிஷை எனப்‌ பல 
விதமாக எழுதப்பெறும்‌ 

மூலபிருத்தியர்‌; சவபெருமானுடைய முக்யெ ஊழியரான ஆதிசண்டே 
சுவரர்‌ ; சண்டேசுர நாயனார்‌ 


மூலம்‌: ஆதாபபத்திரம்‌ ; ஆதரவுச்‌ ட்டு 


மேய்க்காட்டு ; நேரில்‌ வர்திருத்தல்‌ 

மேய்காவல்‌ £ பாதுகாப்பாளன்‌ 

மேய்தாங்கி : ஆசனம்‌ 

மெய்மட்டி : நட்டுவத்துக்கு மிருதங்கம்‌ அடிக்கும்‌ உரிமை; மெய்‌ 
மட்டுக்‌ காணி எனவும்‌ பெறும்‌ 

மேய்யாட்சி : மீயாட்ட என்பதன்‌ வேறு வடி.வம்‌ 

மேய்வேறு: தனித்தனியாய்‌: 

மேழுக்கடிகள்‌ : கோயிலை மெழுஃிச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ அடியார்‌ 

மேழுக்கு$ கோயிலை மெழுகிச்‌ சுத்தம்‌ செய்தல்‌; கோயில்‌ மூர்‌ த்திக்குச்‌ 
சந்தனம்‌ புனுகு முதலியவற்றைச்‌ சாத்துதல்‌ 

மேழுக்குப்புறம்‌ இ: கோயில்‌ மூர்த்திக்குப்‌ புனுகுசட்டம்‌ சாத்தும்‌ 
செலவுக்காக விட்ட மானியம்‌; கோயிலை மெழுகுவதற்கு விடப்‌ 
பெற்ற இறையிலி நிலம்‌ எனவும்‌ கொள்வர்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1481 
மேட்டுநிலம்‌ உயர்வான பூமி; மேடேற்றம்‌ என்பதும்‌ இதுவே 
மேடூகல்லுதல்‌ $ மேட்டு நிலத்தை வெட்டிச்‌ சமமாக்குதல்‌ 
மேய்ப்பான்‌ : அடக்கியாளுபவன்‌ ; கண்காணிப்பவர்‌ போலும்‌ : மனை 
மேய்ப்பான்‌ கொள்ளும்‌ இறை என்பது கட்டடங்களைப்‌ பார்வை 
யிடும்‌ அதிகாரிக்கான வரி அல்லது உரிமை என ஆகும்‌ 

மேர்வை: மேரை பார்க்க 

மேராழி$ முன்னாளில்‌ வழங்கிய வரிவகை ; மேசை என்பதேபோலும்‌ 

மேரை 3; அறுவடையான மாளூலில்‌ ரொம்‌ அதிகாரி ஊழியர்களுக்காகக்‌ 
களத்தில்‌ பிரித்‌துக்கொடுக்கும்‌ பங்கு 

மேல்சாந்தி ஜ கோயிலின்‌ தலைமைப்‌ பூஜகர்‌ 

மேல்வாரம்‌ 3 நிலத்தின்‌ விளைவில்‌ சொர்தக்காரனுக்கு உரிய பங்கு 

மேல்வேட்டட்பேற$ பல ரொமங்கள்‌ கொண்டதான நாட்டின்‌ பெரும்‌ 
பகுதிக்கு வேண்டிய பொது வேலைகளின்‌ செலவுக்காக விடப்பெற்ற 
மானிய நிலம்‌ அல்லது ரொமம்‌ 

மேலடி : தானியமாகச்‌ செலுத்தும்‌ இறை 

மேலேழுத்து : தலைமை ராய௪ அதிகாரி ; ழ்‌ அதிகாரியின்‌ உத்தரவை 
அங்கேரித்த மேல்‌ அதிகாரி இடும்‌ கையெழுத்து; தலைமைக்‌ 
கணக்கர்‌ ; தணிக்கையிடும்‌ அதிகாரி 

மேலோடி : மேல்‌ வாரம்‌ 

மேற்கோயில்‌ ; ஊருக்கு மேற்கே அமைந்திருக்கும்‌ கோயில்‌ ஆ 
விஷ்ணு கோயில்‌ 

மேற்பாடி.காவல்‌ 2 பாடிகாவலுக்கு மேற்பட்டதான சாடு காவல்‌ ; 
பாடிகாவலின்‌ தலைமை அதிகாரி 

மேற்பாதி $ மேல்வாரம்‌ 

மேனடைகீர்‌ : அதிகப்படியாக உள்ள நீர்‌ 

மேமேனிப்போன்‌ : ஆள்‌ வரி போலும்‌ 

மேனீர்‌ : மழைத்‌ தண்ணீர்‌ 


மைச்சுனன்‌ : மைத்துனன்‌ என்பதன்‌ வேறு வடிவம்‌ 


மோக்கிழம்‌; மோட்சம்‌ 

மோர்வியம்‌ : முகவை 

மோன பாட்டம்‌ : முன்னாளில்‌ வழம்கி வந்த வரி வகை; எது என்ற 
விலரம்‌ தெரியவில்லை 


பக்கி௮ர்சு : பழைய நாளில கொங்கு நாட்டில்‌ வழங்கிய காணயம்‌ ; 
ன்‌ ‘ த. உட oe 
யகூியின்‌ உருவம்‌ கொண்டதுபோலும்‌ ; ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை 
யச்சு என்பது 3பான்ற பலவிதமான பெயர்களில்‌ குறிப்பிடப்படும்‌ 


1482 கோயிற்‌ சாசனங்கள்‌ 

யக்கிப்பட்டி : யக்ஷி தேவதையின்‌ வழிபாட்டுக்காக இறையிலியாக 
அளிக்கப்பட்ட நிலம்‌; பள்ளிச்சந்தவகை 

யந்திரம்‌ : அணைகட்டி நீரைத்‌ திருப்புவது-போன்றவற்றுக்கு அமைக்‌ 


கும்‌ சாதனம்‌ 


யாகசாலை, யாகமண்டபம்‌ : கோயிலில்‌ வேள்விஈடத்தும்‌ மண்டபம்‌ 

யாத்திராதானம்‌; ௮ரசன்‌ போர்மீது செல்வதற்குமுன்‌ வெற்றி ட்ட 
வேண்டி. அளிக்கும்‌ தானம்‌ 

யாதவராயன்பணம்‌ : முன்னாளில்‌ வழங்கிவந்த நாணயம்‌ ; யாதவராய 
வமிசத்தார்‌ ௮ச்சிட்டது 

மாழ்வல்லான்‌ : யாழ்‌ என்னும்‌ இசைக்‌ கருவியில்‌ வல்லவனுக்கு முன்‌ 
னாளில்‌ அரசர்‌ வழங்க பட்டப்பெயர்‌ 

யாளிக்கால்‌ : யாளி உருவத்தில்‌ அமைத்த பாத்திரத்தின்‌ பாதம்‌ 

யானைச்சாலை : யானைகட்டும்‌ இடம்‌; அதன்‌ பராமரிப்புக்கான செல 
வுக்கு இறுக்கும்‌ வரி ; ஆனைச்சாலை பார்க்க 


_ ரங்கமண்ட்பம்‌ $ கோயிலின்‌ உள்‌ மண்டபம்‌ 

ரத்தக்காணிக்கை : இரத்தக்காணிக்கை பார்க்க 

ரத்தமானியம்‌ : இரத்தமானியம்‌ பார்க்க 

ரதகாரர்‌ 2 சிற்பாசாரிகள்‌ ; அவர்களுடைய சபையும்‌ அகும்‌ 

ரக்ஷகர்‌ : பாதுகாவலர்‌ ; ஊர்க்காவலர்‌ 

ர௯்ஷாபோகம்‌$ விளைவிலிருந்து ஊர்க்காவலுக்காகக்‌ கொடுக்கவேண்டிய 
பங்கு 


ராகுத்தராயன்‌ 8 குதிரை வீரர்களின்‌ தலைவன்‌ 
ராசகர உபாதி$ அரண்மனைக்கு இறுக்க வேண்டியவை 
ராசகரம்‌, ராஜகரம்‌ : இராசகாம்‌ பார்க்க 
ராசகரமிறை முறைமை; அரசாங்கத்துக்குச்‌ செலுத்தவேண்டிய பல 
வகை வரிகள்‌ 
ராசகாரியபண்டாரம்‌ உ ராஜ்ய நிர்வாகச்‌ செலவுக்கான கஜானா ; ராஜ்ய 
நிர்வாகத்‌ தக்கான சபையாகவும்‌ கொள்வர்‌ 
ராசகாரியம்‌ : அரசாங்க ஊழியம்‌ 
ராசகுலம்‌ காணிப்பற்று : ராஜகுடும்பத்‌ தைச்‌ சேர்ந்தோர்‌ ௮னுபோகச்‌ 
. தில்‌ உள்ள நிலம்‌ அல்லது கிராமம்‌ (தேவதானம்‌, பிரமதேயம்‌, 
பள்ளிச்சந்தம்‌ ஆயெவற்றுடன சேர்க்து காணப்படுவது) 
ராசிப்பே ன்‌ $ கலப்பற்ற சத்தமான தங்கம்‌ 
ராமாநஜ கூடம்‌: வைஷ்ணவ யாத்திரிகர்கள்‌ தங்கும்‌ சாவடி 


சாசனச்சொல்‌ அகரா 1488 


ராயசம்‌: எழுதுவது; ஆணைப்பத்தாம்‌; இராயச வேலையைக்‌ 
கவனிக்கும்‌ ஒலை காயகம்‌ போன்ற அரசாங்க அதிகாரி 

ராயசஸ்வாமி : இசாயசர்களின்‌ தலைவன்‌ 

ராயசவர்த்தனை : இராயச அதிகாரிக்கான வர்த்தனை 

ராஜ்யம்‌ $ மண்டலம்போன்ற நிலப்பகுதி 

ராஜத்ரோஹம்‌ ௫ அரசாங்கத்துக்கு விரோதமாக நடக்கும்‌ குற்றம்‌ 

ராஜபண்டாரம்‌ $ அரசாங்கத்தின்‌ கஜானா 

ராஜவேச்யபுஜங்கர்‌: எதிரிகளின்‌ காட்டைக்‌ கைப்பற்றிய அரசன்‌ 
கொண்ட விருத 

ராஜன்யர்‌ ; அரசாங்க ௮ திகாரிகள்‌ 

ராஜஸ்வம்‌ ; அரசனுக்கு உரியது 

ராஜாவர்த்தம்‌ : ஒருவகை ரத்தினம்‌ 


ரிஷபத்தளியிலார்‌ : சீவன்‌ கோயில்‌ தேவாடியாருள்‌ ஒரு பிரிவினர்‌. 
ரிஷிசமுதாய(த்தார்‌) : சமணர்களிலே அறவிகளாக உள்ளோர்‌ 


ருத்திரகணம்‌ : உருச்திரகணம்‌ பார்க்க 

ருத்திரகணிகை : சிவன்கோயில்‌ தேவாடியார்‌ ; உருத்திர கணிகை 
பார்க்க 

ருத்திரமாகேச்லார்‌ £ ருத்திரர்‌ மாஹேச்வரர்‌ என்று குறிக்கப்‌ பெறும்‌ 
இருவகைச்‌ சிவனடியார்கள்‌ ; சீவன்‌ கோயில்‌ நிர்வாகத்தைக்‌ கண்‌ 
காணிக்கும்‌ குழுவினர்‌ 

ருத்திரர்‌; உருத்திரர்‌ பார்க்க 


ரேகை 3 முன்னாளில்‌ வழக்கில்‌ இருந்த பொன்‌ நாணயம்‌ 
ரேகைட்போன்‌ ; சுத்தமான தங்கம்‌ 


லட்சணம்‌ 3 பத்திரம்‌ 
லாஞ்சினைப்பேறு : இலாஞ்சனைப்பேறு பார்க்க 


வக்‌ காணிக்கு மண்டபம்‌: சாஸ்திரம்‌ புராணம்‌ முதலியவை விரித்து 
உரைக்கப்படும்‌ மண்டபம்‌ 

வக்காணித்தல்‌ சாஸ்திரம்‌, புராணம்‌ முதலியவற்றை விரித்து உரைத்‌ 
ஆல்‌ 


வகை செய்கிறவர்‌, வகை சேய்லார்‌ $ நிலத்தின்‌ தரம்‌ அளவு முதலி 
ய வற்றை ஒழுங்கு செய்து இர்வை விதிக்கும்‌ அதிகாரி 


1484 கோயி ற்‌ சாச்ன யங்கள்‌ 


வகைசேய்த்ல்‌ $ நிலத்தின்‌ தரத்தை நிர்ணயித்து வரி விதித்தல்‌ 

வகைந்த காசு $ நிலத்தை வகைசெய்வதற்கான தீர்வை ; நிலத்தைப்‌ 
பிரித்து அளவிடுவதற்கான வரி; வழக்கு முடிப்பதற்கான கட்டண 
மும்‌ ஆகும்‌ 

வகைப்‌ பேறு 3 நிலம்வகை செய்வார்க்குக்‌ கொடுக்கவேண்டியவை 

வகையறுத்தல்‌ $ வழக்குத்‌ தீர்த்தல்‌; நிலத்தின்‌ தரத்தை அறுதியிடு 
தல்‌ 

வங்கிசம்‌, வங்கிஷம்‌ $ வம்சம்‌; வங்சம்‌ எனவும்‌ காணப்பெறும்‌ 

வச்சிரப்படை : கோபுரத்தின்‌ அடிநிலைக்‌ கட்டடம்‌ 

வசந்த மண்டபம்‌; தோட்டத்தின்‌ நடுவில்‌ உள்ள மண்டபம்‌ ; வஸந்த 
உற்சவம்‌ கொண்டாடும்‌ இடம்‌ 

வட்டம்‌, வட்டன்‌ : தோறும்‌ (ஆட்டை வட்டம்‌ 3; ஆண்டுதோறும்‌) 

வட்டம்‌: முத்துவகை, உருண்டையாக உள்ளன; ஓர்‌ ஆபரணம்‌ 

வட்டம்‌ : ஈரணயமாற்றம்‌ செய்வதற்குக்‌ கூலி; தரகு தள்ளுபடி 

வட்ட வியவஹாரிஉ ஈரனாதேசிக்‌ குழுவின்‌ முக்கியஸ்‌ தன்‌ ; பணத்தை 
வட்டிக்குக்‌ கொடுப்பவன்‌ ; ரொக்க லேவாதேவிக்காரன்‌ ; நாணய 
செட்டி 

வட்டிகாழி முன்னாளில்‌ வழங்வெந்த வரிவகை ; நாழிகை வட்டில்‌ 
எனக்‌ கொள்ளமுடியுமா ? நிலத்துக்கு மீர்‌ பாய்வதற்கான நாழிகை 
யைக்‌ கணக்கிட்டு அதன்படி செய்வதற்குக்‌ கொடுக்கும்‌ வரியாக 
இருக்கலாம்‌ 

வடக்குவாசல்‌ சேல்வி$ ஊரின்‌ வடபுறத்து எல்லைத்‌ தெய்வமான 
காளி 

வடம்‌: மாலையின்‌ சரம்‌ ; மணிவடம்‌ ; தேர்‌ இழுக்கும்‌ கயி 

வடூகவழி, வகேப்பெருவழி: ஆந்திர தேசம்‌ ; ஆந்திராபதம்‌ என்பதன்‌ 
மொழி பெயர்ப்பு; வடக்கு கோக்கிச்‌ செல்லும்‌ சாலையாகக்‌ 
கொள்வர்‌ (த௯திணாபதம்‌, உத்தராபதம்‌ என்பவை நோக்குக) 

வகுகவாளி : காதில்‌ அணியும்‌ ஆபரணம்‌ 

வண்ணாரப்பாறை, வண்ணான்வரி : அணி வெளுப்போர்‌ இறுக்கும்‌ 
வரி 

வண்ணானைக்கும்பிட்டார்‌ : சேரமான்‌ பெருமாள்‌ காயனார்‌ 

வணிதம்‌ 3 கூற்றம்‌, காடு£2பாவ்.ற ராஜ்யப்‌ பிரிவு (விஜய ௩௧ £ ஆட்சியில்‌ 
வழக்கில்‌ இருக்கது) ; ல ஏம்‌ எனவும்‌ காணட்பெறும 

வத்தன்‌. வத்தமாயன்‌ : த... ஈஜன்‌. 

வத்தினை $ வர்த்தனையின்‌ வேறு வடிவம்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1485 
வதி$ வழி, விதி 


வயக்கால்‌ ௨ ஆத்ுக்காலிலிருக்து வயலுக்கு நீர்‌ பாயும்‌ று கால்‌ 

வயிராவி, வயிராகி ; சிவன்கோயிலில்‌ ஊழியம்‌ புரியும்‌ துறவி (காலச்‌ 
சிரமத்தில்‌ சிவன்கோயில்‌ காவலாளனைக்‌ குறிப்பது) 

வயித்தியவிருத்தி : வைத்தியனுக்கு வீட்ட மானி௰ நிலம்‌ 

வர்த்தனை $ குறிப்பிட்ட அதிகாரிகள்‌ ஊழியர்‌ முதலியோருக்கு 
மானியமாக அளிக்கப்‌ பெறுவது 

வரகிராமம்‌ ; கோயில்‌, மடம்‌, பிராமணர்‌ முதலியோருக்குத்‌ தர்ம சதக்‌ 
காக அளிக்கப்பெற்ற ராமம்‌ ‘ 

வரக்கூலி: கெல்‌ முதலியவற்றை எடுத்து வருவதற்கான. வண்டிச்‌ 
சத்தம்‌, சுமைகூலி 

வரத்து $ எல்லை 

வரத்து; எழுதிவந்த ஓலை ; உத்தரவு 

வரத்து : வருவாய்‌; வரிமுதலியவை தண்டல்‌ 

வரணம்‌ £ சபையின்‌ உஅப்பினராக நியமனம்‌ ; தேர்ந்‌ தடுத்தல்‌ 

வரவை : வசூல்‌ செய்தது; வரி; வருவாய்‌ 

வராகப்பணம்‌ $ வராக உருவம்‌ பொறித்த பணம்‌ 

வராஹன்புள்ளிக்குளிகை : முன்னாளில்‌ வழங்கிய நாணயம்‌ 

வராகமுத்திரை: அரசாங்கச்‌ சன்னமான வராஹம்‌ (பன்றி) உருவம்‌ 
பொறித்த எல்லைக்கல்‌ 

வராகன்‌ 3 முன்னாளில்‌ வழங்கிய பொன்‌ நாணயம்‌; 
பொறித்தது 

வராச்சின்னம்‌ : ஒரு பின்ன அளவு 

வரி; தீர்வை; அரசிறை ; இிர்வைக்‌ கணக்கு ; திர்வை நிர்ணயித்து 
எழுதிவரும்‌ ஒலை 

வரிக்கற்றை $ கூரை வேய்வதற்கு உதவும்‌ புல்‌, வைக்கோல்‌ கறை ற 

வரிக்கூறுசேய்வார்‌, வரிக்குக்கூறுசேய்வார்‌ : திர்வையை நிர்ணயித்து 
விதிக்கும்‌ அதிகாரிகள்‌ 

வரிக்கோலம்‌ : கோயிலில்‌ ஆடும்‌ ஒருவகைக்‌ கூத்து (மகளிர்‌ மார்பில்‌ 
சந்தனத்தால்‌ இடும்‌ கோலமான தொய்யிலின்‌ பகுதி; மகளிரை 
அழகுபடுத்‌துவதை நடனமாடி. எடுத்துக்‌ காட்டுவதாக இருக்கலாம்‌) 

வரிசை 3 ராஜசபை, கோயில்‌ முதலிய இடங்களில்‌ அளிக்கப்பெறும்‌ 
சிறப்பு ; மரியாதை 


வராஹ உருவம்‌ 


வரிசை £ நிலத்தைப்‌ பயிரிடும்‌ குடிகளுக்கு உரிய பங்கு 
வரிசை $ கிராம சபை முதலியவற்றின்‌ கட்டணம்‌ ; தீர்வைக்‌ கணக்கு 


1486 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


வரிசையிலிட்டபடி : வரிச்கணக்கில்‌ கண்டபடி; திர்வைத்‌ தரத்தின்‌ 
பிரகாரம்‌ 

வரிசோறு உ சோறிடும்‌ கடமை 

வரிப்பாடு $ வரிவிதித்தல்‌ ; தீர்வைகள்‌ 

வரிப்புள்ளி ; வரிக்கணக்கு வகை 

வரிப்போத்தக நாயகம்‌; அரசாங்க வரிக்கணக்கை நிர்வடிக்கும்‌ அறை ; 
அதன்‌ தலைமை அதிகாரி 

வரிப்போத்தகம்‌ $ அரசிறைக்‌ கணக்கு ; அதை எழுஅம்‌ அதிகாரி 

வரியிலார்‌ உ வரிக்‌ கூறுசெய்வார்‌ பார்க்க 

வரியிலிடூதல்‌ ஜ ௮ரசிறைக்‌ கணக்கில்‌ எழுதுதல்‌ 

வரியிலீடு 3 ௮ரசிறைக்‌ கணக்கில்‌ ஏற்றுதல்‌ 

வரியோலை ₹ திர்வையை நிர்ணயித்து இடும்‌ ஓலை ; செலுத்த வேண்டிய 
இர்வைக்கு அனுப்பும்‌ ஓலை ; ஒப்பந்தச்‌ சீட்டு 

வருஷகாணிக்கை 3; ஆண்டுதோறும்‌ செலுத்த வேண்டிய காணிக்கை 

வருதினி: சேனை 

வரை 5 முத்துக்‌ குற்றங்களூள்‌ ஒன்று ; கோடு விழுந்தது 

வலங்கை $ வலங்கைச்‌ சாதியார்‌ 

வலங்கை இடங்கை மகன்மை; வலங்கை இடங்கைச்‌ சாதியார்‌ 
கொடுக்கவேண்டிய தீர்வை; அவர்களில்‌ படைக்கலம்‌ ஏந்தக்கூடிய 
ஒவ்வோர்‌ ஆண்மகனும்‌ செலுத்தவேண்டியது போலும்‌ 

வலத்துக்கை $ வலங்கைச்‌ சாதியார்‌ 

வழக்குமூறி $ பிராது 

வழிக்கண்ணார்‌ $ வழிவந்தோர்‌ ; சந்ததியார்‌ 

வழிச்சேவ்வை $ சாலை ; நன்றாக உள்ள பாதை 

வழிநடைக்கிடும்‌ பணம்‌ : சாலை, வழி முதலியவற்‌ றச்‌ செப்பனிடூவ 
தற்கான வரி 

வழிபாட்டூப்புறம்‌; கோயில்‌ நித்திய பூசை செலவுக்காக விட்ட 
மானிய நிலம்‌ அல்லது இராமம்‌ 

வழியாயம்‌ $ சாலையில்‌ செல்லும்‌ சரக்குகளுக்கு வசூலிக்கும்‌ சுங்கம்‌ ; 
மார்க்காதாயம்‌ என்பதும்‌ இதுவே 

வழியிலார்‌ $ சந்ததிகள்‌ 

்‌ வழியேச்சமறுதல்‌ $ வமிசம்‌ அற்றுப்போதல்‌ ; சந்ததி ௮ற்றுப்போதல்‌ 

வழுதியச்சுவர்க்கம்‌ $ பாண்டிய நாட்டு சாணயத்தால்‌ இறுக்க வேண்‌ 
டிய வரி வகைகள்‌ த 


சாசனச்சொன்‌ அக்ராதி 1487 


வழுவாத நாழி; சரியான அளவு கொண்ட படி. 

வழுவுதல்‌ $ குறைதல்‌ 

வள்ளான்‌ வகை வெள்ளான்‌ வகை பார்க்க 

வளஞ்சியர்‌ $ கானாதேசிக்‌ குழுவின்‌ பகுதியார்‌ ; வியாபாரிகள்‌ ; பனிஜி 
கர்‌ எனவும்‌ பெறுவர்‌ 

வளாகம்‌$ இடம்‌ ; பிரதேசம்‌ ; விளாகம்‌ எனவும்‌ எழுதப்பெறும்‌ 

வளிதம்‌ : வணிதம்‌ பார்க்க 

வறட்சாவி$ மழையில்லாமையால்‌ பயிருக்கு ஏற்பட்ட கேடு 

வன்பாட்டம்‌ $ திய்வு கரிவு காலத்‌தஓம்‌ குறையாமல்‌ ௮ளக்கவேண்‌ 
டிய குத்தகை நெல்‌ 

வன்னியப்பற்று : படைப்பற்று ; படை வீரர்‌ அனுபோகத்தில்‌ உள்ள 
நிலம்‌ ்‌ 


வாச்சியம்‌$ வாத்தியம்‌; இசைக்கருவி 

வாச்சியமாராயன்‌ : வாத்திய சங்தேத்தில்‌ வல்லவனுக்கு முன்னானில்‌ 
அரசர்‌ வழங்யெ பட்டப்பெயர்‌ ; கோயில்‌ மேளகாரர்‌ தலைவன்‌ 

வாசல்‌ ; அரண்மனை வாசல்‌ ; அதன்‌ பொறுப்பை வூக்கும்‌ அதிகாரி 

வாசல்‌ £ ராஜ சபை ; அரசன்‌ அஸ்தானம்‌ 

வாசல்‌ கணக்கன்‌, வாசல்‌ கரணிகம்‌ : அரண்மனைக்‌ கணக்கன்‌ 

வாசல்‌ காணிக்கை : அரண்மனைக்குச்‌ செலுத்தும்‌ காணிக்கை ; வாசல்‌ 
என்னும்‌ உத்தியோகஸ்தலுக்குச்‌ செலுத்துவதும்‌ ஆகும்‌ 

வாசல்காரியம்‌, வாசல்‌ நிர்வாஹம்‌ ; வாசல்‌ என்னும்‌ அரண்மனை உத்தி 
யோகம்‌; அதை வடெப்பவன்‌ வாசல்‌ முதலி எனவும்‌ பெறுவன்‌ 

வாசல்‌ குழிப்பணம்‌ உ முன்னாளில்‌ வழங்கிய வரிவகை ; விட்டு வாசலைக்‌ 
கொண்டு கணக்கட்டது போலும்‌ 

வாசல்திரமம்‌: விட்டுவாசல்‌ வரி; வாசல்‌ பணம்‌ என்பதும்‌ இதுவே 
போலும்‌ ்‌ ்‌ 

வாசலில்போந்த குடிமை $ அரண்மனைக்கு, நிலவரி மீங்கலாக, இறுக்க 
வேண்டிய இதர வரிகள்‌ 

லாசல்வினியோகம்‌ ; வாசல்‌ என்னும்‌ அதிகாரிக்குக்‌ கொடுக்க 
வேண்டிய வர்தீதனை ; கட்டணம்‌ ச்‌ 

வாசி: வீதம்‌; காணயவட்டம்‌ ; தேய்வு காய்ச்சல்‌ விய நகுல்‌ 
ஏற்படும்‌ குறைவு 

வாடாக்கடமை ₹ திட்டமான, மாறாத வரி; நிரந்தரமான வருவாய்‌ 

வாடாக்கடன்‌ 3 நிரந்தரமாக உள்ள கடன்‌ 


ட 


1488 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


வாடிகா $ ஒரு கில அளவு ; வேலிநிலம்‌ போன்றது 

வாத்தி பள்ளிக்கூட வாத்தியார்‌ 

வாமனக்கல்‌ $ தர்மத்துக்கு அளித்த நிலத்தின்‌ எல்லையைக்‌ குறிக்க 
ஈடும்‌ எலலைக்கல்‌ 

வாமனமுத்திரை £ விஷ்ணுகோயில்‌ நிலத்தின்‌ எல்லையைக்‌ குறிக்க 
இடும்‌ சங்கு சக்கர உருவம்‌ பொறித்த எல்லைக்கல்‌ 

வாய்க்கால்‌ பாட்டம்‌ £ வரய்க்கரலை நல்ல நிலைமையில்‌ வைத்திருப்‌ 
பதற்காக வெட்டிவேலை முதலியவற்றுக்காக இறுப்பது 

வாய்க்கேள்வி, வாய்க்கேள்வியார்‌, வாய்க்கேட்பார்‌; அரசன்‌ வாய்‌ 
மொழியாக இடும்‌ உத்தரவைக்‌ கேட்டு அதை உரியவர்களுக்கு 
எழுத்துமூலம்‌ அனுப்பும்‌ அதிகாரி 

வாய்த்தலை: வாய்க்காலின்‌ தலைப்பு மதகு ; தொடங்கும்‌ இடம்‌ 

வாய்த்தலைப்படி குலையரையர்கள்‌ 3 வாய்க்கால்‌ தலைப்பு; மதகு, கரை 
முதலியவற்றை கிர்வ௫க்கும்‌ குழுவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 

வாய்தல்‌ $ வாசல்‌ 

வாயினம்‌ £ வாணிகம்‌ ; வியாபாரம்‌ 

வாரககாணம்‌ £₹ விவசாயத்துக்கு முன்பணம்‌ கொடுப்பதற்காகப்‌ 
பின்னால்‌ வட்டியாகச்‌ சேர்த்து வசூலிப்பது 

வாரம்‌ : வேதத்தை ஒதும்‌ வகை 

வாரம்‌ $ தீர்வை 

வாரம்‌; விளைவில்‌ பங்கு 

வாராவைகள்‌ ; வசூலாகாதவை என்ன தள்ளிப்‌ பின்னால்‌ வசூல்‌ 
ஆனவை 

வாரியப்பேரமக்கள்‌ உ ராம நிர்வாகத்துக்கு அமைக்கப்பட்ட சபை 
யின்‌ சிறுகுழாம்‌ ; அதன உறுப்பினர்கள்‌ 

வாரியம்‌ : ரொம்ச்‌ சபையின்‌ குழாம்‌ ; அதை நடத்துவோர்‌ வாரியம்‌ 
சேய்வார்‌ எனப்படுவர்‌ 

வாரியன்‌ : மேற்பார்வையாளர்‌ 

வாலக்காணம்‌ 2 மனையின்‌ வால்வீச்சுக்‌ கணக்கில்‌ இடும்‌ கட்டணம்‌ 3 
வாலவரி, வாலமஞ்சாடி என்பனவும்‌ இதுவே போலும்‌ 

வாள்பேற்ற கைக்கோளர்‌ : சைக்கோளப்‌ படையின்‌ வாள்‌ வீரர்கள்‌ 

வாளகம்‌ $ வெட்டிவேர்‌ 

வாளகிரி உ சக்சசவாள கரி 

வாளால்வழிதிறந்தான்குளிகை ௨ வாளால்‌ வழிதிறந்தான்‌ என்னும்‌ 


சிறப்புப்‌ பெயர்‌ தாங்யெ முதலாம்‌ ஜடாவர்மன்‌ ௬௩ 


்‌ ர பாண்டியன்‌ 
என்பவன்‌ வழங்கிய நாணயம்‌ . ' ட்‌ ்‌ 


சீரசனச்சொல்‌ அக்ராதி 1489 


வர்ளிலார்‌: வாள்‌ வீரர்‌ 

வான்பயிர்‌ $ ஈன்செய்‌, புன்செய்ப்‌ ரிர்பிவகு கொடிக்கால்‌ வாழை 
கரும்பு முதலிய தோட்டப்பயிர்‌ 

வானவாரி ; மழைத்‌ தண்ணீர்‌ 

வாஸ்துகிருத்தியம்‌ : கட்டட வேலை 

வாஸ்துபரிவாரம்‌ £ மனைக்கொல்லை ; மனைப்படப்பு 


விக்கிரமத்‌ தோழில்‌ ஜ போர்த்தொழில்‌; பராக்கிரமம்‌ 

விக்ஞப்தி: அரசனிடம்‌ ஒன்றை மரியாதையோடு தெரிவித்தல்‌ ; அரச 
னிடம்‌ விண்ணப்பங்களை எடு தீதமைக்கும்‌ அதிகாரி 

விகாரி ; விசாரி; புசோஹிதர்‌ 

விச்சாத்தி £ வித்யார்த்தி ; மாணவன்‌ 

விச்சாதரன்‌, விச்சாதிரன்‌ $ வித்தியாதரன்‌ 

விசக்காணம்‌ : ரொமவிளைவில்‌ வியவன்‌ ஆன டத்திற்கு 
உரிய பங்கு 

விசம்‌, விசதம்‌$ விதெம்‌ 

விசம்‌; செலவு 

விசிகை $ ரவிக்கை, மார்க்கச்சு 

விசேஷாயம்‌, விசேஷாதாயம்‌ $ அதிகமான இலாபம்‌ ; பிரத்தியேகமான 
வரித்‌ தொகுஇ 

விஞ்சனம்‌ £ வெஞ்சனம்‌ பார்க்க 

விட்டவன்விழுக்காடு; கோயிலில்‌ பூசைக்கட்டளை ஏற்படுத்தியவனுக்கு 
நிவேதனப்பொருளில்‌ உரிய பங்கு; அவன்சார்பாக வேறு கந 
வருக்கோ பலருக்கோ ௮ளிக்கப்பெறுவதையும்‌ குறிக்கும்‌; விட்ட 
விழுக்காடு எனவும்‌ பெறும்‌ 

விடங்கு £ அரைப்பட்டிகை முதலிய ஆபசணங்களின்‌ உறுப்பு ' 

விடூதல்‌ $ கொடுத்தல்‌, அளித்தல்‌, தானம்‌ பண்ணுதல்‌ 

விடூதீட்டு ௨ தானபத்திரம்‌ 

விடபேறு$ பிறர்க்குத்‌ தானமாக விடப்பெற்ற நீலம்‌ 

விடேல்வி௫கு 5 பல்லவ அரசன்‌ சிறப்புப்‌ பெயர்‌; பல்லவ அசன்‌ 
ஆணையையும்‌ குறிக்கும்‌ 

விடைப்பேர்‌, விடைப்பேறு £ கால்ஈடைச்‌ செல்வம்‌; அதற்கான வரி 
யெனவும்‌ கொள்வர்‌; அரசன்‌ உத்தரவு பெறுவதற்கு அளிக்கவேண்டி 
யவை 

விடைபோர்‌ ௨ சால்கடையைக்‌ கவர்வதற்காக நடத்‌ அம்போர்‌ 7 ஆனிரை 
கவர்தல்‌ 

| 


1490 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


விடையதிகாரி(கள்‌), விடையில்‌ அதிகாரி(கள்‌) £ அரசன்‌ வத்தல்‌ 
விடுக்கும்‌ அதிகாரிகள்‌ 

விண்ணகரம்‌ ₹ விஷ்ணுநொகம்‌ ; விஷ்ணு ஆலயம்‌ 

விண்ணப்பம்‌ ; அரசன்‌ முன்‌ பணிந்து கூறும்‌ அறிவிப்பு ; “கடவுள்‌ 
முன்‌ பாசுரம்‌ ஓதுதல்‌ 

வித்தியாஸ்தானம்‌ 3 வித்தியாசாலை 

வித்தியானுபோகம்‌ £ பாடசாலைக்காக விட்ட மானியம்‌ 

வித்துப்பாடு ஜ ஓரளவு விதை விதைப்பதற்குத்‌ தேவையான நிலம்‌ 

வித்துவசனம்‌, வித்துவஜ்ஜனம்‌; புலவர்‌ கூட்டம்‌; வித்துவான்கள்‌ 
அடங்கிய சபை 

விதம்‌ £ மாதிரி) வகை 

விதரம்‌ 3 இரத்தினவகையில்‌ ஒன்று 

விப்ரவிநோதி £ மாயாஜால வித்தைபுரியும்‌ பிராமண வகுப்பினர்‌ 

விப்ரவிநோதிவரி 2 விப்ரவிநொதிகள்‌ பராமரிப்புக்காக விதிக்கும்‌ வரி 

விபூதி, விபூதிகாணிக்கை 3 சிவன்கோயிலில்‌ சுவாமி தரிசனத்தின்‌ 
போது பக்தர்கள்‌ விபூதிமடலில்‌ இடும்‌ காணிக்கை; பின்னாளில்‌ இது 
அரசுக்கு உரிப வரியாக மாறியது 

விமானம்‌ $ கர்ப்பஇருகம்‌ ; கர்ப்பரொகம்‌ உள்ளிட்ட கோயில்‌ 

வியாக்யானவிருத்தி 3 சாஸ்‌இரம்‌ புராணம்‌ முதலியவற்றை விரித்து 
உரைப்பார்‌ வாழ்க்கைச்‌ செலவுக்காக விட்ட மானியம்‌ 

வியாகரணதான மண்டபம்‌; திருவொற்றியூர்க்‌ கோயிலில்‌ உள்ள அ ; 
வியாகரணத்‌ த்தைச்‌ சிவபெருமானே உண்டாக்கினார்‌ என்பதற்காக 
அதை விரிச்துரகைகும்‌ சிவன்கோயில்‌ மண்டபம்‌ 

வியாபாரிநகரத்தார்‌ 3 வாணிகர்‌ சபை 

வியாழம்‌, வியாழவட்டம்‌ ? குருவின்‌ சாரத்தைக்கொண்டு கணக்டடும்‌ 
பன்னிரண்டு வருஷ வட்டம்‌; அர்த அந்த இராசியில்‌ குரு இருப்ப 
மேஷவியாழம்‌ என்பத போல்‌ குறிக்கப்‌ பெறும்‌ 

விரக்தன்‌'$ தீவிரமான சைவமதுத்தை மேற்கொண்டுள்ள அறகி 

விரதம்‌ ; சங்கற்பம்‌; தீர்மானம்‌ 

லிரவுநிலம்‌ $ கலப்பு நிலம்‌ 

விருத்தி: ஜீவனத்‌அக்காக விடப்பட்ட மானிய நிலம்‌ 

லிருத்தப்பட்டிகை 3 3 விருத்தியாக அளிக்கப்பட்ட நிலமேபோலும்‌ ; 
அவ்விதம்‌ நிலம்‌ அளிக்கப்பெறாத சமயம்‌ அன்‌ வருவாய்க்குக்‌ 


சமமாக வசூலிக்கப்பெறும்‌ கட்டணம்‌ 


லிருந்தம்‌, விருந்தனை $ உறவினர்‌; மனைவி 


சீர்சனச்சொல்‌ அகராதி 1௧91 


விருந்தூட்‌ 6 : சோ றிடும்‌ கடமை 

வில்பணம்‌ £ வில்‌ அம்பு முதலியவற்றுக்காக இறுக்கும்‌ வரி; விற்பனை 
வரியாகவும்‌ கொள்ளலாம்‌; விற்பணம்‌ என்றும்‌ எழுதப்பெனும்‌ ? 
வில்வரி என்பதும்‌ இதுவே 

வில்லவர்‌ £ வில்வீரர்‌ ; சோர்‌ 

வில்லாளிகள்‌ 8 வில்‌ வீரர்கள்‌ 

விலக்குவான்‌ 3 தடுப்பவன்‌ ; மாற்௮ுபவன்‌ 

விலைகூறுதல்‌, விலைகூவுதல்‌ ; செயம்‌ செய்வதாக விலையையும்‌ பெங்‌ 
கமாகத்‌ தெரிவித்தல்‌ ; ஏலம்‌ கூறுதல்‌ 

விலைசிராவணை : விலையாவணம்‌ என்பதே 

விலைத்தண்டம்‌ £ விற்பனையை ஒட்டி இறுக்கப்‌ பெறும்‌ தண்டம்‌ 

விலைத்தரவு: செய சாசனம்‌ 

விலைத்திரவியம்‌ £ விலைப்‌ பொருள்‌ 

விலைப்பிரமாண இசைவதீட்டு : விற்பனைக்காக இருதரப்பாரும்‌ ஒப்புக்‌ 
சொண்டு எழுதிய €ட்டு 

விலைப்பிரமாணக்கச்சாத்து £ விற்பனைக்கான ரெயசாசனத்தில்‌ பணம்‌ 
பெற்றுக்‌ கொண்டதாகக்‌ கையெழுத்திடுவஅ ; கிரயசாசனம்‌ 

விலைப்பிரமாணம்‌ £ விலையாவணம்‌ ; கிரயசாசனம்‌ 

விலைப்போருள்‌ $ விலையாக நிச்சயித்த செயப்‌ பொருள்‌ 

விலையாவணக்களரி உ செயசாசனங்களைப்‌ பதிவுசெய்யும்‌ அரசாங்கச்‌ 
கச்சேரி 

விலையாவணம்‌: சரய சாசனம்‌ ; விலையோலை என்பதும்‌ இதுவே 

விவஸ்தை, வியவஸ்தை 3 முடிவு; ஒழுங்குமுறை 

லிவாகப்பணம்‌ : கல்யாணத்துக்காக இறுக்கும்‌ வரி; கண்ணாலக்காணம்‌ 
பாரகக 

விழாப்புறம்‌: கோயிலில்‌ இருவீழா நடத்துவதற்காக விட்ட மானிய 
நிலம்‌ 

விழுதல்‌ ; கழிதல்‌ 

விழு : விஷு; சித்திரை ஐப்பசி மாதப்‌ பிறப்புகள்‌ 

விழுக்காடு: விதம்‌; பங்கு 

விளக்குக்குடிமக்கள்‌ $ கோயில்‌ விளக்கு ஏத்தும்‌ பணியைக்‌ கொண்டு 
அதற்கான மானியத்தை அனுபவிக்கும்‌ குடிமக்கள்‌ 

விளக்குதல்‌ 5 ஆபரணத்தில்‌ உள்ளது போலப்‌ பொடிவைத்‌ அப்‌ பற்ற 
வைத்தல்‌ 


1409 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


விளக்குமாடம்‌ 3 விளக்கு வைக்கும்‌ சுவர்‌ புரை; கோயிலில்‌ விளக்கு 
ஏற்றும்‌ இடம்‌ 

விற்கண்டம்‌ 3 கட்டடத்தில்‌ வில்‌ போல்‌ வளைவாக உள்ள பாகம்‌ 

விற்காயம்‌ £ வில்பணம்‌ என்பதன்‌ வேறு பெயரே போலும்‌ 

விற்பிடி : செய சாசனம்‌; அதற்கான குறிப்பு 

வினாப்போக்குதல்‌ ; கேள்வி கேட்டல்‌ 

வினியோகம்‌ : உபயோகம்‌ ; செலவு; அதற்கான கட்டணம்‌ 

விஜயஸ்தம்பம்‌; வெற்றித்‌ தாண்‌ 

விஜயாபிஷேகம்‌ : வெற்றிவிரனாக நடத்தும்‌ மகுடாபிஷேகம்‌ 

விஷ்ணுகிருகம்‌ £ விஷ்ணு ஆலயம்‌ 

விஷயம்‌; காட்டின்‌ நிர்வாகப்‌ பகுதி, மண்டலம்‌ போன்றது 


விஷவிருத்தி உ விஷவைத்தியனுக்காக விட்ட மானியநிலம்‌ ; விஷஹர 
போகம்‌ என்பதும்‌ இதுவே 


வீசக்கணக்கு : கணக்கு வகை ; பீஜகணிதம்‌ போதும்‌ 

வீட்டுத்தேவை ₹ காட்டுத்‌ தேவையினின்றம்‌ வேறான த ; ஊர்ச்சபைக்‌ 
குரிய வரிவகை 

வீட்டோடூங்‌ கூட்டோடும்‌ ; வீடுமுழுவ அம்‌ ; வீட்டாரும்‌ சுற்றத்தாரும்‌ 

வீடாயிருத்தல்‌ ; தங்கயிருத்தல்‌ 

வீணைக்காணி 3 கோயிலில்‌ பூசைவேளையில்‌ விணைவாசிக்கும்‌ உரிமை ; 
அதற்கான. மானியம்‌ 

வீர(க்‌)கல்‌ ₹ இறந்துபட்ட வீரர்க்கு எழுப்பிய கல்‌ ; நடுகல்‌ பார்க்க 

வீரக்கொடியார்‌ ; கானா 2த௫ூகளில்‌ ஒருவகையார்‌ ; படைத்தொழிலில்‌ 
ஈடுபட்டவா 

வீரகணத்தார்‌ 3 விரர்‌ சமூகம்‌; ஜைனரில்‌ ஒரு பிரிவையும்‌ குறிக்கும்‌ . 

வீரசம்பன்குளிகை ₹ சம்புவராயர்‌ அச்சிட்டு வழங்யெ நாணயம்‌ 

வீர சாசனம்‌ ; வீரர்க்கு அளிக்கும்‌ நிலமானியம்‌ 

வீரசேஷை 3 வீரக்கல்லுக்காக இறுக்கும்‌ வரி பதும்‌; இறந்த வீரரின்‌ 
வமிசத்தார்‌ வாழ்க்கைக்கு விட்ட மானியம்‌ 

வீரணுக்கன்‌ : அரசனுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்து தொண்டு செய்யும்‌ 
வீரன்‌ 

வீரபஞ்சரன்‌ காசு $ முன்னாளில்‌ வழங்க நாணய வகை 

வீரபட்டணம்‌ : கானாதேசிகளில்‌ ஒரு பிரிவினர்‌ வாழும்‌ ஈகரம்‌ 


யாடு வெற்றிக்கு அறிகுறியாக நெற்றியில்‌ அணியும்‌ பொன்‌ 
நடி 


சாசனச்சொல்‌ அகராதி 1498 


வீரபணஜிகர்‌ ; வீ ரவளஞ்சியர்‌ பார்க்க 

வீரபாஞ்சாலர்‌ 5 பதினெட்டுவகைத்‌ தொழிலாளர்‌ ; அவர்களுடைய 
மகாசபை 

வீரபோகம்‌ : வீரர்களுமைய அனுபோகத்அக்கு விட்ட மானியம்‌ 

வீரமாலை உ ஒருவனுடைய வெற்றியைப்‌ புகழ்ந்து பாடும்‌ பாமாலை ; 
அவ்வகைப்‌ பாடல்கள்‌ வெண்பாவாக அமைந்தால்‌ வீரவேண்பா 
மாலை எனப்பெறும்‌ 

வீரமுடி 3 வீரனாக அபிஷேகம்‌ செய்யும்போது தரிக்கும்‌ இரீடம்‌ 

வீரவளஞ்சியர்‌ ₹ அணிவுடன்‌ வாணிகம்‌ நடத்தும்‌ வளஞ்சியர்‌ 

வீராபிஷேகம்‌ ; வெற்றியின்‌ முடிவில்‌ வீரனாக நடக்கும்‌ மகுடாபி. 
மேகம்‌ ்‌ 


வேச்சமுது: சமைத்த உணவு 
வேஞ்சனபண்டாரம்‌, வேஞ்சனம்‌; சமைத்த கதியுணவு; கறிக்கு 
உதவும்‌ பண்டம்‌ 
வேட்டாள்‌ $ வெட்டியே போலும்‌ 
வேட்டி $ வழி, பாதை 
வேட்டி உ ஊரிலே பொதுக்‌ காரியங்களுக்கு, பொத மராமத்து வேலை 
களுக்குக்‌ கூலி இல்லாமல்‌ செய்யும்‌ ஊழியம்‌ ; அஅபற்றி ஊர்ச்‌ 
சபைக்கு இறுக்கும்‌ கடமையும்‌ ஆகும்‌ 
வெட்டிக்காசு; வேதனை பார்க்க; வேட்டிப்பாட்டம்‌ என்பதும்‌ இதுவே 
போலும்‌ 
வெட்டிச்சோறு; சொமத்தின்‌ வெட்டிவேலை செய்பவர்களுக்குச்‌ 
சோறிடும்‌ கடமை 
- வேட்டித்தனியாள்‌ ; வெட்டிவேலை மேற்பார்வை இடுபவன்போலும்‌ 
வெட்டிநிலை £ வாய்க்கால்‌ வெட்டு, வழியைச்‌ செப்பனிடுதல்‌ போன்ற 
இராமப்‌ பொது வேலைகளுக்குக்‌ கூலியில்லாமல்‌ செய்யும்‌ வேலை 
வெட்டிப்புட்வை £ வெட்டிக்கு ஆண்டுதோறும்‌ அளிக்கும்‌ அடை 
வேட்டிப்பேறு $ வெட்டிவேலை செய்பவருக்கு உரிய பேறு 
வேட்டியாள்‌ £ வெட்டி பார்க்க ட்ட 
வேட்டிமுட்டாலாள்‌, வேட்டிமுட்டையாள்‌ ; ரொமத்தின்‌ பொது 
வேலைக்கு அது முடிவடையும்‌ வரையில்‌ இடையறாமல்‌ (முட்டாமல்‌) 
வேலை செய்வதற்கு அனுப்பப்‌ பெறும்‌ ஆள்‌ 
வேட்டி.வரி £ வெட்டிக்காச பார்க்க 
வேட்டிவேதனை, வேட்டிவேதினை ; வேகனை பார்க்க 


{494 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


வேண்ணேய்க்கூத்தன்‌ $ கிருஷ்ணபகவான்‌ 

ஒவள்ளாட்டி : பணிப்பெண்‌; வேலைக்காரி (பின்னாளில்‌ ம்‌ கிழத்தி 
யான வைப்பாட்டியையும்‌ குறிக்கும்‌) 

வேள்ளான்‌ : உழுது பயிரிடுவோன்‌ 

வெள்ளான்‌ இறை $ பயிர்‌ இடுவதற்கான வரி 

வேள்ளான்்‌வகை $ வேளாண்‌ மக்களுக்கு உரிய நி லம்‌, ரொமம்‌ 
முதலியன ; ரய. த்துவாரி வகையைச்‌ சேர்ந்தது 

வெள்ளான்வேட்டி $ வயலில்‌ குழி வெட்டுவது போன்ற. வெட்டி 
வேலை 

வேள்ளிலைப்பற்று வெற்றிலைக்‌ கட்டு 

வெள்ளிலையமுது, வேற்றிலையமூ து கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ தாம்‌ 
பூலம்‌ 

வெளிச்சப்பாடு : அவேசம்‌ வந்து குறி சொல்லுவது 

வேளுங்கு $ ஒருவகை மரம்‌ 

வேள்ளைவாசி : கெடுவட்டி, சாதாரண வட்டி 

வேள்ளைவாரி$ (நிலம்‌ வெள்ளைவாரி எனவும்‌ காணப்படும்‌) வெள்ளம்‌ 
போன்ற காலங்களில்‌ நிலத்தில்‌ வண்டல்‌ படிந்து மேடிட்டுப்‌ 
போவதை பின்னால்‌ வாரிச்‌ சமன்‌ செய்வது ; அதற்கான வரியையும்‌ 
குறிக்கும்‌ 

வென்றநாமங்கோடுத்தல்‌ ; போரில்‌ தோற்றவனுக்கு வெற்றியடைக்த 
அரசன்‌ பெயரைச்‌ சூட்டு தல்‌ 

வேஜ்ஜம்‌ 8 மாணிக்கக்‌ குற்றத்துள்‌ ஒன்ற, அவாரமுள்ள.து போதும்‌ 


வேகாரி £ வெட்டி என்பதனுடன்‌ சேர்ந்தே காணப்படும்‌) கட்டாய 
மாகச்‌ செய்யவேண்டிய ஊழியம்‌ ; வேசாரி, வேசாலி என்ற உருவங்‌ 
களிலும்‌ காணப்படும்‌ 

வேட்கோன்‌ $ குயவன்‌ 

வேண்டுகோள்‌ ₹ ௮சசனுக்கோ அரசாங்க அதிகாரிகளுக்கோ அனுப்பும்‌ 
விண்ணப்பம்‌; மனு; அதற்காகச்‌ செலுத்தும்‌ வரி வேண்டுகோள்‌ 
வரி எனவும்‌ பெறும்‌ 

வேணாட்டடிகள்‌ 3 வேணாடு என்னும்‌ பகுதியின்‌ அரசன்‌ 

வேதவிருத்தி ஜ வேதம்‌ ஒஅவதற்கான செலவுக்கு விட்ட மானிய நிலம்‌ 

வேதனம்‌, வேதனை, வேதினை$ (பெரும்பாலும்‌ வெட்டி என்பதனுடன்‌ 
சேர்ந்தே காணப்படும்‌) கூலி, சம்பளம்‌ 


வேதிளை $ வேதினை என்றே வாசிக்க வேண்டும்‌ போலும்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1495 


'வேய்கேல்‌(ல) : மூங்கல்‌ அரிச; அதைச்‌ சேகரித்தல்‌ ; அரசருக்கு 
அதைக்‌ காணிக்கையாக அளித்தல்‌ 

வேயதிகாணம்‌ : கூரை வேய்ந்த வீட்டிற்கான வரி போலும்‌; மாடி 
வீட்டிறந்கான வரி என்றும்‌ கொள்ளலாம்‌ 

வேர்வாளி ; முன்னாளில்‌ வழங்வெந்த காதணி வகை 

வேலாதர்க்கபாலர்‌ £ கடல்‌ அறைமுக அதிகாரி 

வேலிக்காசு £ முன்னாளில்‌ வழங்கவெந்த வரிவகை ; வேலி நிலத்துக்கு 
எனக்‌ கொடுக்கவேண்டியது போலும்‌; வேலிப்பயறு என்பதும்‌ 
இதுபற்றியத 

வேலிக்குழிப்பணம்‌ ; வேலிக்‌ காசே போலும்‌ 

வேலிநாயகம்‌ ; சரொமத்திலே பயிரிடும்‌ நிலங்களைக்‌ கண்காணிக்கும்‌ 

அதிகாரி 

வேள்புலம்‌ ; சாளுக்கிய தேசம்‌ 

வேளம்‌ £ அரண்மனையின்‌ அந்தப்புரம்‌ ; வட்டின்‌ அல்லாத அம 
சனுடைய மற்றத்‌ தேவிகள்‌ இருக்குமிடம்‌ ; அந்தப்புர ஊழியம்‌ ; 
அவ்விதம்‌ பணிபுரிவோர்‌ 

வேளார்படை $ வேளாருடைய படை; வேளைக்காரரோடு எதோ ஒரு 
வகையில்‌ தொடர்பு உள்ளஅ போலும்‌ ௪ 

வேளான்‌(ர்‌ ) 8 முன்னாளிலே அரசியல்‌ அதிகாரிகளுக்குச்‌ சோழமன்‌ 
னர்கள்‌ வழங்கிய சிறப்புப்‌ பெயர்‌ ; அவர்கள்‌ ஆதியில்‌ வேள த்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ போலும்‌ ; பெரும்பாலும்‌ அவர்கள்‌ திறமைவாய்ந்த 
அதிகாரிகளாகவே காணப்படுவர்‌ 

வேளைக்காரர்‌ ௨ அரசருக்கு வேளைப்படி உரிய பணியைச்‌ செய்வதாக 
ஏற்அக்கொண்டு அவ்விதம்‌ செய்ய இயலாதபோ அ உயிரை மாய்த்துக்‌ 
கொள்வதாக விரதம்‌ பூண்டவர்‌; வீ ரமும்‌ விசுவாசமும்‌ நிறைநக்தபடை 


வைகல்‌ 3; தங்குதல்‌ 

வைச்சமுது 3; வெச்சமுது பார்க்க 

வைச்சமுது மண்டபம்‌ ₹ கோயில்‌ மடைப்பள்ளி 

வைசியவாணிய நகரத்தார்‌ 5 வணிகர்களூள்‌ ஒரு பிரிவினரின்‌ சபை 

வைத்தியபாகம்‌, வைத்தியபோகம்‌ ; ஊரிலே நிரந்தரமாகத்‌ தங்‌ 
வைத்தியம்‌ செய்பவருக்காக ஒதுக்கப்பட்ட மானிய நிலம்‌; வைத்திய 
விருத்தி எனவும்‌ பெறும்‌ 

வைத்தியபுரந்தரன்‌ 3 வைத்தியம்‌ வல்லானுக்கு முன்னாளில்‌ அரசர்‌ 
வழங்கிய பட்டப்பெயர்‌ 


26 ட 
தாட்‌ Das, ஆசம்‌ ப்ர ப வதம்‌ ஆ ட] 


1496 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


வைப்பு ; வேம்பு 
வையகத்தார்கல்‌ உ நிர்ணய எடை உள்ளதும்‌ ஊர்ச்சபையின்‌ பரா 
மரிப்பில்‌ இருப்பதுமான எடைக்கல்‌ 


ஜகதி, ஜகதிப்படை ; கோயில்‌ கருங்கல்‌ கட்டடத்தில்‌ அஸ்திவாரத்‌ 
தின்‌ மேற்பகுதி 

ஜங்கமன்‌ £ வீரசைவரிடையே ஆசாரியப்‌ பதவி வப்பவர்‌ 

ஜயபத்திரம்‌ ; விவாதத்தில்‌ வெற்றியைக்‌ குறிக்கும்‌ பத்தாம்‌; விவாதத்‌ 
தீர்ப்பு ; வழக்கின்‌ முடிவு ; ஜயரேகைப்பத்திரம்‌ எனவும்‌ பெறும்‌ 

ஜயபாலர்‌ : வாணிகருள்‌ ஒருவகையினர்‌ 

ஜயஸ்தம்பம்‌ : வெற்றித்‌ தூண்‌ 

ஜலபவித்திரம்‌ : அபிஷேக காலத்தில்‌ விக்ரெகத்துக்கு அணியும்‌ ஆடை 

ஜலயந்திரம்‌ : யந்திரம்‌ பார்க்க 

ஜன்மக்காணி : பிறப்புரிமை; ஜன்மபூமி பார்க்க 

ஜன்மபூமி: தானம்‌ அளிக்கப்‌ பெற்ற நிலம்‌; பெரும்பாலும்‌ ஜீவதசை 
உள்ளவரையில்‌ அனுபவிப்பதற்காக அளிக்கப்‌ பெறுவது 

ஜனப்பிரதானி : நாட்டை ஆளும்‌ மர்திரி 


ஜாத்கக்குடி, : தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ கோயில்யோன்ற 
இடத்தில்‌ ஊழியம்‌ செய்வதாக ஏற்றுக்கொண்ட குடிமக்கள்‌ 

ஜாதக த௯ணை : கிருஷ்ணன்‌ பிறந்த காளில்‌ வித்‌ துவான்களுக்குத்‌ 
தகூதிணையாக வழங்கும்‌ சம்மானம்‌ 

ஜானி £ சானி என்பதன்‌ வேறு வடிவம்‌ 


ஜிஷ்ணு: விஷ்ணு 


ஜீயங்கார்‌, ஜீயர்‌ £ வைஷ்ணவத்‌ துறவி; பெரும்பாலும்‌ கோயில்‌ 
நிர்வாகத்தை மேற்கொண்டிருப்பவர்‌ 

ஜீவனம்‌ : வாழ்க்கை நடத்துவதற்குத்‌ தேவையானது; ஜீவனோபாயம்‌; 
அதற்காக அளித்த நிலம்‌; ஜீவனசேஷம்‌ எனவும்‌ பெறும்‌ 

ஜீவிதக்காரர்‌ : ஜீவிதப்‌ பற்று நிலத்தை அனுபவிப்பவர்‌ 

ஜீவிதம்‌ : சல குறிப்பிட்ட ஊழியங்களுக்குச்‌ சம்பள த்‌அக்குப்‌ பதில்‌ 
அனுபோக பாத்தியதை மட்டும்‌ உள்ளதாக அளிக்கப்பெற்ற நிலம்‌; 
ஜீவியம்‌ எனவும்‌ பெறும்‌ 

ஜீவிதப்பற்று : ஜீவிதமாக அடைந்து அனுபவிக்கப்‌ பெறும்‌ நிலம்‌ 


ஜோடி : குறைந்த விதத்‌ இர்வையில்‌ அளிக்கப்பட்ட மானிய நிலம்‌ 
ஜோனகன்‌ 2 முகம்மதியன்‌ 


சாசனச்சொல்‌ அகராதி 1497: 
ஸ்ரமணன்‌ உ ஜைன சர்நியாசி; பெளத்த பிக்ஷு 


ஸ்ரீகாரியக்‌ கண்காணி; கோரியக்‌ கண்காணி பார்க்க 

ஸ்ரீகாரியம்‌ ; சீகாரியம்‌ பார்க்க 

ஸ்ரீகோயில்‌ $ கர்ப்பருகம்‌ ; கோயிலைப்‌ பக்தியுடன்‌ தெரிவிப்பதும்‌ 
ஆரும்‌ 

ஸ்ரீசந்தம்‌ உ நகைவகை 

ஸ்ரீபண்டாரம்‌ ; சீபண்டாரம்‌ பார்க்க 

ஸ்ரீபண்டாரி ; கோயில்‌ பொக்கிஷத்தை நிர்வகிக்கும்‌ அதிகாரி 

ஸ்ரீபலிப்பட்டி : கோயிலில்‌ பலிபூஜை நடத்துவதற்காகவிட்ட மானிய 
நிலம்‌ அல்லது கிராமம்‌ 

ஸ்ரீபாதங்கள்‌ 3; அறவிகளைக்‌ குறிக்கும்‌ வில்ஷ்க்னெல்‌ 

ஸ்ரீபாதந்தாங்கி ; போதம்தாம்‌8 பார்க்க 

ஸ்ரீபீடம்‌ : கோயில்‌ விக்செகங்களின்‌ பீடம்‌ 

ஸ்ரீமாஹேச்வரர்‌ : சிவனடியார்‌ ; கோயில்‌ நிர்வாகத்தில்‌ பங்கு உள்ள 
குழுவினர்‌ 

ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை யச்சு : சலாகை பார்க்க 

ஸ்ரீயாஞ்ஜை : அரசன்‌ ஆணை 

ஸ்ரீருத்திரர்‌ $ ருத்திரர்‌ பார்க்க 


ஸ்ரீவிமானம்‌ 3 கர்ப்பகிருகம்‌ ; விமானம்‌ பார்க்க 
ஸ்ருதிமான்‌ $ கேள்வி வல்லார்‌ ; சமூகத்‌ தலைவர்‌ 


ஷட்காலம்‌: விடியல்‌, காலை, உச்சி, சந்தி, ராத்திரி, அர்த்த சாமம்‌ ஆகிய ' 
ஆறு கால(ங்களில்‌ ஈடக்கும்‌ கோயில்‌ பூஜை) 
ஷஹர்‌; (பாரசீகச்‌ சொல்‌) நகரம்‌ 


ஸ்கந்தாவாரம்‌ £ விஜயஸ்கந்தாவாரம்‌ எனவும்‌ படும்‌; வெற்றியோடு 
அரசன்‌ பாடி. இறங்கியிருக்கும்‌ இடம்‌ 

ஸ்தலக்காவல்‌ 8 தலக்காவல்‌ பார்க்க 

ஸ்தானீகன்‌ : தானிகர்‌ பார்க்க 

ஸ்தூபிக்குடம்‌: விமானத்தின்‌ உச்சியில்‌ வைக்கும்‌ கலசம்‌ 

ஸ்௩பனம்‌ 3 திருமஞ்சனம்‌ ; அபிஷேகம்‌ ; நமன மண்டபம்‌ பார்க்க 

ஸ்வர்ணாதயம்‌; சுவர்ணாதாயம்‌ பார்க்க 

ஸ்வஸ்திஸ்ரீ 3 சாசனத்‌ அவக்கத்தில்‌ உள்ள மங்கலச்‌ சொல்‌ 

ஸ்வாமிவாரம்‌ உ சவாமிவாரம்‌ பார்க்க 


1498 கேரயிற்‌ சாசனங்கள்‌ 


ஸததம்‌? எப்போதும்‌ 

ஸந்ததி ப்ரவேசம்‌: சந்ததிப்‌ பிரவேசம்‌ பார்க்க 

ஸந்தியா தீபம்‌; சக்தியாஇபம்‌ பார்க்க 

ஸமஸ்த ப்ராபதி; எல்லா வருவாய்களும்‌ 

ஸமிஞ்ஞை ₹ (அடையாளம்‌) கையெழுத்து 

ஸமூதாயம்‌ £ கோயில்‌ காரியத்தை நிர்வக்கும்‌ சபை; சமுதாயம்‌: 
யாக்க 

ஸமூதாயத்‌ தானம்‌; கோயில்‌ காரியத்தை கிர்வகிக்கும்‌ சபையின்‌ 
உறுப்பினர்‌ பதவி 

ஸர்வமான்யம்‌ £ சர்வமானியம்‌ பார்க்க 

ஸர்வஸ்வம்‌ £ எல்லாப்‌ பொருள்களும்‌ 

ஸர்வஸ்வஹரணம்‌ 3; சொத்து முழுவதையும்‌ பறிமுதல்‌ செய்தல்‌ 

ஸவர்ண விருத்தி: பத்திரம்‌ எழுதும்‌ தொழில்‌ 

ஸாதனம்‌; சாசனம்‌; ஆதாரம்‌ 

ஸாமந்‌ தன்‌; சாமந்தர்‌ பார்க்க 

ஸித்தாக்தம்‌; (மூடிச்த முடிவு) சைவ மதம்‌; ஜைன மதத்தையும்‌ 
குதிக்கும்‌ 


ஸேனாபதி : சேபைதியாழ்வார்‌ பார்க்க 
ஸேனாபதிப்‌ பேருவிலை ; சேனாபதிப்‌ பெருவிலை பார்க்க 
ஸோபானம்‌ £ படி: கோயில்‌ கட்டடத்தின்‌ அடிப்பாகம்‌ 


ஹரிதினம்‌ ; சனிக்தெமை ; ஏகாதசியையும்‌ குறிக்கும்‌ 
ஹவீர்பலி £ சீபலி பார்க்க 
ஹளஹளம்‌ 2 மாணிக்க வகை 


ஹுதஞ்‌ சேய்தல்‌ 3; ஆஹாுதி செய்தல்‌; ஹோமம்‌ செய்தல்‌ 


க்ஷேத்திரபாலர்‌ £ சரொமதேவதை ; ஊரைக்‌ காக்கும்‌ தெய்வம்‌ 


பிற்குறிப்பு; 

எச்சோறு: சோறு இடும்‌ கடமையைக்‌ குறிப்பதாகக்‌ கல்‌ வெட்டுக்‌ 
களிலே புள்ளிச்சோறு, திங்கட்சோற, வெட்டி ச்சோறு, வரிச்சோறு: 
என்பவைபோல்‌ பலவகைச்‌ சொற்கள்‌ காணப்படுகின்றன. ஆகவே 
இச்‌ சொல்‌ 4 எவ்வகையான சோறும்‌ ? என்றே பொருள்படுமா- 
வென்று எண்ணத்‌ தோன்றுது. 


